


ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை š 
தேசிய மதிப்பீட்டிற்கும்‌ கத்தக்‌ சேவை 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
Download Past Papers at : www.freebooks.Ik 


க.பொ.த (2.57) பரீட்சை - 2014 


மதிப்பீட்டு அறிக்கை 


21 - பொருளியல்‌ 






Assessment 
& 
valuatio 
Teaching Learning 


N E T S 





ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை 
தேசிய மதிப்பீட்டிற்கும்‌ பரீட்சித்தலுக்குமான சேவை 
இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 


Download Past Papers at : www.freebooks.Ik 


முழுப்‌ பதிப்புரிமையுடையது. 


பொருளியல்‌ 
மதிப்பீட்டு அறிக்கை - க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை - 2014 


நிதி அனுசரணை 


எதிர்கால அறிவை மையமாகக்‌ கொண்டு பாடசாலை 
கல்விமுறையை மாற்றியமைக்கும்‌ செயற்றிட்டம்‌ 
(TSEP-WB) 





க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


ee 


Download Past Papers at : www.freebooks. Ik 


அறிமுகம்‌ 


கல்விப்‌ பொதுத்‌ தராதரப்‌ பத்திர உயர்‌ தரப்‌ பரீட்சையானது இலங்கையின்‌ உயர்மட்ட இரண்டாம்‌ 
நிலைக்‌ கல்வியின்‌ இறுதிச்‌ சான்றிதழ்ப்‌ பரீட்சையாகும்‌. உயர்மட்ட இரண்டாம்‌ நிலைக்‌ கல்வியின்‌ இறுதியில்‌ 
மாணவர்களின்‌ அடைவு மட்டத்தைச்‌ சான்றுப்படுத்தல்‌ இப்‌ பரீட்சையின்‌ முக்கிய நோக்காக இருந்த போதும்‌ 
தேசிய பல்கலைக்கழகங்கள்‌, வேறு கல்வி மற்றும்‌ தொழில்‌ பயிற்சி நிறுவனங்கள்‌, தேசிய கல்வியியல்‌ கல்லூ 
ரிகள்‌ என்பவற்றுக்குத்‌ தகைமையானோரைத்‌ தெரிவு செய்தலும்‌ இப்பரீட்சையின்‌ பெறுபேறுகளின்‌ அடிப்படையில்‌ 
இடம்பெறுவதால்‌ அடைவுப்‌ பரீட்சையாகவும்‌ தேர்வுப்‌ பரீட்சையாகவும்‌ க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை மிகவும்‌ 
முக்கியத்துவம்‌ வாய்ந்த தன்மையைப்‌ பெறுகிறது. மேலும்‌ மூன்றாம்‌ நிலையில்‌ தொழிலில்‌ பிரவேசிப்பதற்கான 
தகைமையை சான்றுப்படுத்தும்‌ பரீட்சையாகவும்‌ இது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இப்போது இப்பரீட்சைக்காக 
2014 ஆம்‌ ஆண்டில்‌ 207304 வரையிலான பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகளும்‌ 40072 வரையிலான தனிப்பட்ட 
பரீட்சார்த்திகளும்‌ தோற்றியிருந்தனர்‌. 


இப்பரீட்சையில்‌ உயர்‌ அடைவு மட்டத்தைப்‌ பெறுவதற்காக மாணவர்களும்‌ அவர்களின்‌ எதிர்பார்ப்புகளை 
நிறைவு செய்வதற்காக ஆசிரியர்களும்‌ பெற்றோரும்‌ பெரிதும்‌ முயற்சி செய்கின்றனர்‌. இந்த மதிப்பீட்டு அறிக்கையை 
அவர்களின்‌ அந்த எதிர்பார்ப்புக்களை நிறைவேற்றுவதற்கு உதவும்‌ பொருட்டே இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌ 
தயாரித்துள்ளது. இந்த மதிப்பீட்டு அறிக்கையில்‌ உள்ளடக்கப்பட்ட தகவல்கள்‌ பரீட்சையை எதிர்பார்த்திருப்போர்‌, 
ஆசிரியர்மார்‌, அதிபர்மார்‌, ஆசிரியர்‌ ஆலோசகர்கள்‌, பாடப்‌ பொறுப்புக்‌ கல்விப்‌ பணிப்பாளர்கள்‌ பெற்றோர்‌, கல்வி 
ஆய்வாளர்கள்‌ அனைவருக்கும்‌ பயன்படும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


இந்த மதிப்பீட்டு அறிக்கை L IL HI என மூன்று பகுதிகளைக்‌ கொண்டூள்ளது. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ பாடத்தின்‌ குறிக்கோள்‌ பாட அடைவு பற்றிய தகவல்கள்‌ இந்த அறிக்கையின்‌ 
பகுதி 1 இல்‌ அடங்கியுள்ளது. இப்பகுதியில்‌ பாடத்திற்கு தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை, அவர்கள்‌ 
தரங்களைப்‌ பெற்றுள்ள விதம்‌, மாவட்ட மட்டத்தில்‌ பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகள்‌ தரங்களைப்‌ பெற்றுள்ள விதம்‌ 
வகுப்பாயிடைக்கேற்ப புள்ளிகளின்‌ பரம்பல்‌ ஆகிய பாட அடைவு பற்றிய புள்ளிவிபரத்‌ தகவல்களும்‌ பொருளியல்‌ 
பாடத்தின்‌ வினாப்பத்திரம்‌ 1, H என்பவற்றில்‌ வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்ட விதம்‌, அவ்வினாக்களுக்கும்‌ 
அவ்வினாக்களின்‌ ஒவ்வொரு பகுதிகளுக்கும்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ என்பன பற்றி விரிவாகக்‌ குறிப்பிடும்‌ 
பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வும்‌ உள்ளடக்கப்பட்டூுள்ளன. க.பொ.த (உ.தர)ம்‌ - 2014 பரீட்சையில்‌ பொருளியல்‌ 
பாடத்தின்‌ வினாப்பத்திரம்‌ 1, 11 என்பவற்றுக்கான வினாக்கள்‌ அவ்வினாக்களுக்கு பரீட்சார்த்திகள்‌ விடைகள்‌ 
அளித்திருந்தமை பற்றிய தகவல்கள்‌ இந்த அறிக்கையின்‌ பகுதி 11 இல்‌ அடங்கியுள்ளன. அதில்‌ வினாப்பத்திரம்‌ 
L IL என்பவற்றின்‌ வினாக்களுக்கு எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, விடைகள்‌ அளித்தமை 
பற்றிய அவதானிப்புக்களும்‌, முடிவுகள்‌, பாட அடைவை மேம்படுத்துவதந்கான ஆலோசனைகள்‌ என்பனவும்‌ 
உள்ளடக்கப்பட்டுள்ளன. 


இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களத்தின்‌ ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை மூலம்‌ விடைத்தாள்‌ மதிப்பீட்டில்‌ 
ஈடுபட்ட பிரதம பரீட்சகர்‌, மேலதிக பிரதம பரீட்சகர்‌, உதவிப்‌ பரீட்சகர்கள்‌ ஆகியோரால்‌ முன்வைக்கப்பட்ட 
தகவல்கள்‌, அவதானிப்புகள்‌, கருத்துகள்‌, ஆலோசனைகள்‌, மரபு ரீதியான சோதனைக்‌ கோட்பாட (Classical 
testing theory) மற்றும்‌ உருப்படித்‌ துலங்கள்‌ கோட்பாடு (Item response theory) என்பவற்றைப்‌ பயன்படுத்தி 
பரீட்சார்த்திகளின்‌ துலங்கல்களைப்‌ பகுப்பாய்வு செய்தலினூடாகப்‌ பெறப்பட்ட தகவல்கள்‌ என்பன இந்த மதிப்பீட்டு 
அறிக்கையை தயாரிப்பதற்கு ஆதாரமாகக்‌ கொள்ளப்பட்டூள்ளன. 


வினாப்பத்திரத்திலுள்ள ஒவ்வொரு வினாக்களுக்கும்‌ விடையளிக்கும்போது பரீட்சார்த்திகள்‌ கவனத்தில்‌ 
கொள்ள வேண்டிய விடயங்கள்‌ கற்றல்‌ - கற்பித்தல்‌ பணிகள்‌ பற்றிய கருத்துகள்‌, ஆலோசனைகள்‌ என்பனவும்‌ இந்த 
அறிக்கையில்‌ பகுதி M இல்‌ அடங்கியுள்ளன. பல்வேறு தேர்ச்சிகள்‌ அத்தேர்ச்சி மட்டங்களை அ௮ணுகுவதற்கான 
கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயன்முறையை ஓழுங்கமைக்கும்‌ விதம்‌ பற்றியும்‌ இந்த அறிக்கையானது பெரிதும்‌ துணை 
புரியும்‌ என நம்புகின்றேன்‌. 


எதிர்காலத்தில்‌ தொகுக்கப்படும்‌ மதிப்பீட்டு அறிக்கைகளின்‌ பண்புத்தரத்தை மேம்படுத்தக்‌ கூடிய பயன்தரும்‌ 
கருத்துகள்‌, ஆலோசனைகள்‌ என்பவற்றை எங்களுக்குச்‌ சமர்ப்பிக்குமாறு அன்புடன்‌ கேட்டுக்‌ கொள்கிறேன்‌. 


இந்த அறிக்கையைத்‌ தயாரிப்பதற்குத்‌ தேவையான தகவல்களை வழங்கிய பிரதம பரீட்சகர்‌, மேலதிக 
பிரதம பரீட்சகர்‌, உதவிப்‌ பரீட்சகர்கள்‌, ஊக்கத்துடன்‌ பங்களிப்பு வழங்கிய குழு உறுப்பினர்கள்‌, பொறுப்புடன்‌ 
கடமையாற்றிய இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்கள அலுவலர்கள்‌ பணிக்குழுவினர்‌ ஆகியோருக்கும்‌ அழகுற 
அச்சிட்டு உதவிய அரச ௮ச்சகக்‌ கூட்டுத்தாபனத்துக்கும்‌ இத்தொகுப்புக்கான நிதி ௮னுசரணை வழங்கி எதிர்கால 
அறிவை மையமாகக்‌ கொண்டு பாடசாலைத்‌ தொகுதியினை மீளமைக்கும்‌ செயற்றிட்டத்துக்கும்‌ (TSEP- WB) எனது 
மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. 


டபிள்யு.எம்‌.என்‌.ஜே. புஷ்பகுமார 
பரீட்சை ஆணையாளர்‌ நாயகம்‌. 

2016 டிசம்பர்‌ 01 

ஆய்வு அபிவிருத்திக்‌ கிளை, 

தேசிய மதிப்பீட்டிற்கும்‌ பரீட்சித்தலுக்குமான சேவை, 

இலங்கைப்‌ பரீட்சைத்‌ திணைக்களம்‌, 

பெலவத்தை, 

பத்தரமுல்ல. 

க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


- 111 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


ஆலோசனை டபிள்யு.எம்‌.என்‌.ஜே. புஷ்பகுமார 
பரீட்சை ஆணையாளர்‌ நாயகம்‌ 


ஒழுங்கமைப்பும்‌ நெறிப்படுத்தலும்‌ ; கயாத்திரி அபேகுணசேகர 
பரீட்சை ஆணையாளர்‌ 
(ஆப்வு அபிவிருத்திக்‌ கிளை) 


இணைப்பு : எல்‌. ஜீ. எஸ்‌. லசிக சமரகோன்‌ 
உதவிப்‌ பரீட்சை ஆணையாளர்‌ 


தொகுப்பு பேராசிரியர்‌ ஈ. தயாரத்ன 
வணிகவியல்‌ பீடம்‌ 


மர ஜயவர்தனபுர பல்கலைக்கழகம்‌ 


காமினி வீரசிங்க 

சிரேஷ்ட விரிவுரையாளர்‌ 
பீடாதிபதி 

பொருளியல்‌ பீடம்‌ 

மரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழகம்‌ 


ஆக்கக்‌ குழு ; டபிள்யு. லயனல்‌ வீரசிங்க 
ஆசிரியர்‌ சேவை 
விசாகா வித்தியாலயம்‌ 
கொழும்பு - 05 


டீ. ஜீ. சுகத்‌ கொடகே 

ஆசிரியர்‌ சேவை 

மா/ புனித தோமஸ்‌ மகளிர்‌ வித்தியாலயம்‌ 
மாத்தறை 


எம்‌.ஜீ. தமரா டீ காரியவசம்‌ 
ஆசிரியர்‌ சேவை 
கா/ சங்கமித்தா மகளிர்‌ கல்லூரி 


எஸ்‌.என்‌.பீ.எம்‌.எஸ்‌. ரஞ்சனி 
ஆசிரியர்‌ சேவை 

களு/ மிரிஸ்வத்த தேசிய கல்லூரி 
கே.என்‌. நிஷாந்த 

ஆசிரியர்‌ சேவை 

இர/௮ம்‌/ ஜனாதிபதி வித்தியாலயம்‌ 


மொழிபெயர்ப்பு : யூ.எல்‌.எம்‌. மின்னதுல்‌ ஹைறா 
அதிபர்‌ சேவை (ஓய்வு நிலை) 


கணினிப்‌ பக்க வடிவமைப்பு l சுப்ரமணியம்‌ காஞ்சனா 
கணினித்‌ தரவுப்‌ பதிவாளர்‌ 


முகப்பு அட்டை வடிவமைப்பு l வை.எஸ்‌. அனுராதி 
அபிவிருத்தி உத்தியோகத்தர்‌ 


க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


_ iv - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


உள்ளடக்கம்‌ 


பக்க எண்‌ 
பகுதி 1 
1. பாடக்‌ குறிக்கோள்களும்‌ பாட அடைவு தொடர்பான தகவல்களும்‌ 

1.1 பாடக்‌ குறிக்கோள்கள்‌ 1 

1.2 பாட அடைவு தொடர்பான தகவல்கள்‌ 2 
1.2.1 இப்பாடத்துக்குத்‌ தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 2 
L22 பரீட்சார்த்திகளால்‌ தரங்கள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ 2 
1.2.) மாவட்ட அடிப்படையில்‌ முதற்‌ தடவையாகத்‌ தோற்றிய பாடசாலைப்‌ 

பரீட்சார்த்திகளால்‌ தரங்கள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ 3 

1.2.4 வகுப்பாயிடை அடிப்படையில்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டூுள்ள விதம்‌ 

1.3 பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வு 
1.3.1 வினாப்பத்திரம்‌ 1] இன்‌ அடைவு 5 
1 வினாப்பத்திரம்‌ 11] இல்‌ வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ 6 
L33 வினாப்பத்திரம்‌ 11] இல்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ 6 
1.3.4 வினாப்பத்திரம்‌ 11 இன்‌ அடைவு 7 

பகுதி 11 
2. வினாக்களும்‌ அவற்றிற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விவரங்களும்‌ 

2.1 வினாப்பத்திரம்‌ I உம்‌ விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விவரங்களும்‌ 9 
வித! வினாப்பத்திரம்‌ 1 இன்‌ கட்டமைப்பு 9 
2, 1.2 வினாப்பத்திரம்‌ I 10 
2.1.3 வினாப்பத்திரம்‌ I இற்கான புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌ 16 


2.1.4 வினாப்பத்திரம்‌ I இற்கு விடையளிக்கப்பட்டூுள்ள விதம்‌ பற்றிய அவதானிப்புகள்‌ 19 
Zid பல்தேர்வு வினாப்பத்திரத்தில்‌ ஒவ்வொரு தெரிவுக்குமான துலங்கலை 
வழங்கிய சதவீதம்‌ 20 
2.1.6 வினாப்பத்திரம்‌ I இற்கு விடையளிக்கப்பட்ட விதம்‌ பற்றிய அவதானிப்புக்கள்‌, 
முடிவுகள்‌ மற்றும்‌ ஆலோசனைகள்‌. 21 


2.2 வினாப்பத்திரம்‌ 11 உம்‌ விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விவரங்களும்‌ 
Rudal வினாப்பத்திரம்‌ I இன்‌ கட்டமைப்பு 23 
2. 2.2 வினாப்பத்திரம்‌ 1] - எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, 
விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்புகள்‌, முடிவுகள்‌ மற்றும்‌ 
ஆலோசனைகள்‌ 24 


2.2.3  வினாப்பத்திரம்‌ I இற்கு விடையளித்தல்‌ தொடர்பான முழு அவதானிப்புகள்‌, 


முடிவுகள்‌ மற்றும்‌ ஆலோசனைகள்‌ 60) 
பகுதி 111 
3. விடையளிக்கும்போது கவனத்திற்கொள்ளப்பட வேண்டிய விடயங்களும்‌ ஆலோசனைகளும்‌ 
3.1 விடையளிக்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள்‌ 62 
3.2 கற்றல்‌ கற்பித்தல்‌ தொடர்பான கருத்துக்களும்‌ ஆலோசனைகளும்‌ 66 


க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


-V- 


Download Past Papers at : www.freebooks. Ik 


பகுதி 1 
பாடக்‌ குறிக்கோள்களும்‌ பாட அடைவு தொடர்பான தகவல்களும்‌ 


1.1 பாடக்‌ குறிக்கோள்கள்‌ 


சமூகம்‌ ஒன்றின்‌ அடிப்படை பொருளாதார பிரச்சினைகளை விஞ்ஞான ரீதியாக பகுப்பாய்வு 
செய்தல்‌ மற்றும்‌ அவ்வடிப்படைப்‌ பொருளாதார பிரச்சினைகளை தீர்த்துக்‌ கொள்வதற்காக 
பயன்படுத்தக்கூடிய மாற்று வழிகள்‌ தொடர்பாக தெளிவான விளக்கமளித்தல்‌. 


பொருளாதார கொள்கைகள்‌ மற்றும்‌ கோட்பாடுகளைப்‌ பயன்படுத்துவதன்‌ மூலம்‌, நடைமுறைப்‌ 
பொருளாதார பிரச்சினைகளையும்‌ பிற்போக்கான நிலைமைகளையும்‌ பகுப்பாய்வு செய்வதற்குத்‌ 
தேவையான திறன்களை வழங்கல்‌. 


பேரினப்‌ பொருளாதார மாறிகள்‌ மற்றும்‌ அவற்றுக்கிடையே நிலவும்‌ இடைத்‌ தொடர்புகளை 
விளங்கிக்‌ கொள்ளச்‌ செய்தல்‌. 


சந்தையொன்றில்‌ நிறுவனங்கள்‌ மற்றும்‌ தனிநபர்கள்‌ தர்க்க ரீதியாக நடந்து கொள்ளும்‌ 
முறைகளை உருவாக்குதல்‌. 


விஞ்ஞான ரீதியாக பொருளாதாரத்தை எண்ணுவதற்கு தேவையான தர்க்க ரீதியான சிந்தனைகளை 
உருவாக்குதல்‌. 


பல்வேறு பொருளியல்‌ கொள்கைகள்‌ தொடர்பாக ஏற்றுக்‌ கொள்ளப்பட்ட வரைவிலக்கணப்படுத்தல்‌ 
கற்கைக்குச்‌ சந்தர்ப்பம்‌ வழங்கல்‌. 


சந்தை முறையொன்றில்‌ பேரினப்பொருளியல்‌ நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக 
அரசாங்கம்‌ தலையீடு செய்கின்ற முறைமை தொடர்பாக ஆராய்ந்து பார்ப்பதில்‌ ஈடுபடுத்தல்‌. 
நடைமுறையிலுள்ள பொருளியல்‌ கொள்கைகளை விமர்சன ரீதியில்‌ விளக்கும்‌ ஆற்றலை 


வழங்கல. 


பொருளியல்‌ அபிவிருத்தியில்‌ பல்வகைமையை ஒப்பீட்டு ரீதியில்‌ ஆராய்வதற்குத்‌ தேவையான 
திறன்களை வழங்கல்‌. 


பொருளியல்‌ பாடத்தைப்‌ பகுப்பாய்வு ரீதியில்‌ விளக்குவதற்குத்‌ தேவையான அடிப்படைத்‌ 
தேர்ச்சிகளை வழங்கல்‌. 


சர்வதேச வர்த்தக நிதியின்‌ முக்கியத்துவம்‌ மற்றும்‌ பூகோளமயமாதலுக்கிடையில்‌ உள்ள 


தொடர்பைக்‌ காட்டுதல்‌. 


* இலங்கைப்‌ பொருளாதாரத்தின்‌ செயலாற்றுகை தொடர்பாக விமர்சன ரீதியில்‌ நோக்குவதற்கான 


திறன்களை வளர்த்தல்‌. 


சமூகத்தின்‌ நல்‌ இருத்தல்களைச்‌ (Social well being) செயற்படுத்துவதற்குத்‌ தேவையான 


அடிப்படையினை வழங்குதல்‌. 


உயர்‌ கல்விக்குப்‌ பிரவேசிப்பதற்குப்‌ பொருத்தமான அடிப்படையை வழங்கல்‌. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
ட 


Download Past Papers at : www.freebooks.Ik 


1.2 பரீட்சார்த்திகளின்‌ பாட அடைவு தொடர்பான தகவல்கள்‌ 


1.2.1 இப்பாடத்துக்குத்‌ தோற்றிய பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 


61351 5513 66864 
E on | டிடி | 10984 


73009 7536 60545 


அட்டவணை Í 





1.2.2 பரீட்சார்த்திகளினால்‌ தரங்கள்‌ பெறப்பட்டூள்ள விதம்‌ 





க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
ட 


Download Past Papers at : www.freebooks.Ik 


= 
ஓ 


2.3 மாவட்ட அடிப்படையில்‌ முதல்‌ முறையாகத்‌ தோற்றிய பாடசாலைப்‌ பரீட்சார்த்திகளால்‌ தரங்கள்‌ 
பெறப்பட்டூள்ள விதம்‌ 


அதி சிறந்த விசேட திறமைச்‌ சாதாரண சித்தி சித்தி 
சித்தி (A) திறமைச்‌ சித்தி (C) சித்தி (5) பெற்றோர்‌ அடையாதோர்‌ 


பெற்றோர்‌ சித்தி (B) பெற்றோர்‌ பெற்றோர்‌ (A+B+C+S) (F) 
பெற்றோர்‌ 


2425 | 24.59 2601 | 26.38 7943 | 80.55 1918 
1348 | 21.94 1724 | 28.06 4610 | 75.04] 1533 





மாவட்டம்‌ 


எண்ணிக்கை 


E எண்ணிக்கை 
= 

— ° ° 
ட்‌ எண்ணிக்கை 


B 
CA 
= 
3 
e9 
a 
= 
cal 
e9 


EZ 


எண்ணிக்கை 
ne 


1. கொழும்பு 1532 | 15.54 5 19.45 


2. கம்பஹா 797 | 12. 24.96 


NO 
~ 


Re 
ale எண்ணிக்கை 


¿ 
14.05 
12 
13.36 


12.44 


22,29 799 | 26.54 2325 | 77.24 685 | 22.76 


NO 


741 
3. களுத்துறை 402 


+. 
Nn 
2 
= 
MN 
© 
Nn 


4. கண்டி I 27.55 2710 | 74.59 923 25.41 


22.65 100 


© 


4 


p< 
N 
O 


Ë 
ணம்‌ 


5. மாத்தளை 233] 32 9 243 | 23.99 


Nn 


ணம்‌ 
oo N 
w | G 
O | S 


© 


A 

N 
Oo 
— 
ioe) 
~ 
~ 
© 
J 
ஓ 

பூ 
=£ 


6. நுவரெலியா i 


24.21 369 | 27.66 1003 | 75.19 331 24.81 


= 


NO 

— 
w | © 
+ | œ 
+ | N 
ப 
ON 


" 
ON 


7. காலி 27.5 2205 | 74.64 749 25.36 


B 
A 


13.70 2 


167 | 10.14 1 12.08 


22. பதுளை 178 | 9. 
டு 
x 


A 19.91 81 


3 
4 668 | 31.30 1569 | 73.52 565 | 26.48 


+. 


8. மாத்தறை 2 SESS, 


— 
© 
Oo 
kk, 


ட 
Nn 


1 
1 
1 


9. அம்பாந்தோட்டை 7.3 20.66] 410] 28.24 67.36] 474] 32.64 


= 
A 
N 


10. யாழ்ப்பாணம்‌ 


23.25 38 299 | 21.70 


8 
6 
° 
Ë 
ட 
4 24.26 83.17 34 


— 
N 
Pa 
ON 
MN 
= 
© 
~ 
NO 
~ 
Oo 
© 


2 


j 
© 
— 
O 
jà 
© 


11. கிளிநொச்சி 12.87 1| 25.25 16.83 





A 
N 


12. மன்னார்‌ 26.40 64 | 25.60 193 | 77.20 57 | 22.80 


N 
Nn 
© 


jà 
© 
QO 
© 
w 
" 
_— 
+. 
P 


13. வவுனியா 24.24 101 | 27.82 299 | 82.37 64 17.63 


P 
w 
Nn 
" 
n 
+. 


14. முல்லைத்தீவு 27.78 24 | 14.81 


OO 
OO 


ja 
ON 
N 
— 
ja 
— 
kak. 
Oo 
© 
— 
ioe) 
MN 
N 


4 
15. மட்டக்களப்பு | 31.11 673 | 83.09 137 16.91 


4 | 25.19 pi 


O0 
— 
© 
— 
N 


3.09 


16. அம்பாறை 28.19 Jð 2602 | 21.28 


BE 
+. — 
— 
— 


NO 
N 
NO 
ண்‌ 
OoN 


5 
t> Oo 
Oo ON 
— Uo 
W — — = — MN | S — D 
N = | © = | na | N WN +. © 2 +. G | O. 
MN | N N | ON || | + ON | © nN வ | N N ON 
— 
Nn 


ww 

N | xO 
N | S 
Oo | S 


NO 
(oN 
~ 


I 1 
17. திருகோணமலை 1 28.27 172 | 23.96 


24.37 20 


~ 
— 
ioe) 
Oo 


26.58 


J 


N 
ON 
Ë 
NO 

~ | N 
ம்‌ [>| 
௩ (ல (3 
N | A | WN 


18. குருநாகல்‌ 24.20 1037 | 28.74 959 


; 460 | 27.35 1330 | 79.07 352 | 20.93 


19. புத்தளம்‌ 23.72 


எண்ணிக்கை 
Nn — +. No ° > > 


— 
ON 
oo 
N 
N 
© 
— 
+. 
I 
~ 
oO Oo NO — ~ = 
° 
~ 
Nn 


20. அனுராதபுரம்‌ 23.44 502] 30.48 1254 | 76.14 393 23.86 


21. பொலன்னறுவை 101 22.10 226 | 27.00 602 235 | 28.08 

39 2 11.77 22116 593 | 31.29 14 
23. மொனராகலை 101 23.60 266 | 31.18 658 
24. இரத்தினபுரி 239 330 | 13.60 330 | 13.60 23.87 586 | 24.50 1817 


671 
623 
259 
323 
88 
56 
300 
348 
5 
88 
45 
0 
347 
L 75 
673 
390 
386 
185 
420 
203 
571 
25. கேகாலை 372 


29.39 1177 | 74.67 25.13 
27.96 | 39079 | 76.42] 12055 | 23.58 


| 11.96 


6364 | 12.45 | 6494 | 12.70 | 11926 


Nn 
NO 
OO 
Oo 
" 
ioe) 


23.66 462 


மொத்தம்‌ 


23.32 | 14295 


+. 
N 
~ 
J 
ioe) 
k= 
Oo 
ioe) 
ioe) 
n 
— 
O 


௪ 

wa 

= 

(05) 

L+. 
pà 
Nn 


அட்டவணை 3 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
ட 


Download Past Papers at : www.freebooks.Ik 


1.2.4 வகுப்பாயிடை அடிப்படையில்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டூுள்ள விதம்‌ 


eo fs |» | p= 


அட்டவணை 5 





மேலே தரப்பட்டுள்ள ௮ட்டவணையின்படி அப்பாடத்தில்‌ 31 - 40 இற்கு இடையில்‌ புள்ளிகள்‌ பெற்றுக்கொண்ட 
பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கை 14385 என்பதுடன்‌ அது மொத்த பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கையில்‌ 
17.86% ஆகும்‌. 40 வரையிலான புள்ளிகளைப்‌ பெற்றுள்ள மொத்த மாணவர்களின்‌ எண்ணிக்கை 28265 
ஆகும்‌. அது மொத்தப்‌ பரீட்சார்த்திகளின்‌ எண்ணிக்கையில்‌ 35.09% ஆகும்‌. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
= 


Download Past Papers at : www.freebooks.Ik 


1.3 பாட அடைவு பற்றிய பகுப்பாய்வு 
1.3.1 வினாத்தாள்‌ I இன்‌ அடைவு 


He ஆர 
MOWERS WEE ‘AOS 76 யம WBE M7 fw WUE ய கரு WEEN MWOLUNVEyS ‘TOW %ç6 TOWERS mor Tue 
PÍLE இம யாமாம௫ `ñononor@qmnorn TOS யாழ்‌” HUOLI MWS EFI ain மைய aie g an மாமனா டட ANTI | யல 09919 
TELOLODANNIEL LUNE Yous கலம்‌ WANNA ரம்‌ பலய (17/60/01/0 1 [ம்மா 

QPF LOPO 


0s 6 Sy Lv OV St Vr ev ¿Zh Iv OV 6E BE LE DE SE VE EE CE TE OE 66 BC LC YC 616 EC CC Id OC OT SI LT OOE S HE ETATO G 8 / 9 S t € CT 
00 





10 





CO 





€ 0 





V0 





௦0 





90 


ரமி இடு 





LO 





80 





60 


OT 
மி ௮0௫ 01rd ee ioe 
I PISU - pMDI - TZ 
FI0Z - அறா Nes) Sune 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
Download Past Papers at : www.freebooks.Ik 


1.3.2 வினாத்தாள்‌ H இல்‌ வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ 


க.பொ.த (SÙ பரீட்சை - 2014 இவ்வரைபின்படி “அ; பகுதியில்‌ 1 ஆம்‌ வினாவை 
21 - பொருளியல்‌ - வினாத்தாள்‌ 11 பெரும்பாலான பரீட்சார்த்திகள்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. 
வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள விதம்‌ 


ç ° 


அது 99% ஆகும்‌. “ஆ பகுதியில்‌ 5 ஆம்‌ வினா 





குறைந்தளவானோரால்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன்‌ 


அது 23% ஆகும்‌. 








வரைபு 2 - (RD/16/02/AL படிவத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்டது.) 


1.3.3 வினாத்தாள்‌ II இல்‌ புள்ளிகள்‌ பெறப்பட்டுள்ள விதம்‌ 
க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை - 2014 ங்‌ ] ம்‌ வினாவிர்‌ 

21 - பொருளியல்‌ - வினாத்தாள்‌ II 2 — I ai a 

வினாக்களுக்கு புள்ளிகள்‌ பெறப்பட்டுள்ள விதம்‌ (புள்ளி ஆயிடைகளுக்கு ஏற்ப) வழங்கப்பட்டுள்ள புள்ளிகள்‌ 

20 ஆகும்‌. இவ்வரைபின்படி 
அப்புள்ளிகளில்‌ 76%-100% 


வகுப்பாயிடையில்‌ அதாவது 





16 தொடக்கம்‌ 20 வரையான 
புள்ளிகளைப்‌ பெற்றுள்ள 
சதவீதம்‌ 12.8% ஆகும்‌. 
அதேபோல்‌ ஒதுக்கப்பட்டுள்ள 
20 புள்ளிகளில்‌ 0%-25% 
வகுப்பாயிடையில்‌ அதாவது 
0 தொடக்கம்‌ 5 வரையான 
புள்ளிகளை 20.8% மட்டுமே 
பெற்றுள்ளனர்‌. 





வரைபு 3 - (RD/16/02/AL படிவத்தை அடிப்படையாகக்‌ கொண்டு தயாரிக்கப்பட்டது.) 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
-6- 


Download Past Papers at : www.freebooks. Ik 


1.3.4 வினாத்தாள்‌ H இன்‌ அடைவு 


TEI ௫ 


gio 06 00௦௦2௫ PRÉE (4) PÁN TIS ar woe TR + ‘Tonks YTL 00926௫ wo TAS (1) wp E Appere 








(TELOLODINILSE LUNE IMPETE மலமும்‌ Aging FADE (TV/p0/91/Ae) r [ஈம 


aske Tso - TPES (பம 








AI 








° 
o 





சப 
2 





ட 
2 





m 
O 





Ku 
2 





ப) 
O 
புத LAVE 





o 
2 





pp 
2 





80 





டி LAVG Ilo ய 


(EGON (6) ரர PUSEUR - wD - IZ 


FI0Z - 2@ fn (E-e) Sunee 


60 


OT 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


Download Past Papers at : www.freebooks.Ik 








(TELOLODINILE LUNE wo MOSS wyoewwse Aging FIDE (Tv/p0/91/d2D r மாம 
askon Ee ALN - mrp uopo 

















00 
































TO 


























CO 























€ 0 




















vO 














SO 


ரமி LAVE 











90 





LO 





80 





60 
OT 
மி awyr / awer n / ராம யம unos 


(EON WE) II யப - qompoMuny - IZ 
FI0Z - foun nies) Sune RA 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி H 


வினாக்களும்‌ அவற்றிற்கு விடையளிக்கப்பட்டமை தொடர்பான விபரங்களும்‌ 


21 வினாத்தாள்‌ I உம்‌ அதற்கு விடையளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான விபரங்களும்‌ 


21.1 வினாத்தாள்‌ I இன்‌ கட்டமைப்பு 


நேரம்‌ இரண்டு மணித்தியாலங்கள்‌. 


ஐந்து தெரிவுகளைக்‌ கொண்ட பல்தேர்வு வினாக்கள்‌ 


50. எல்லா வினாக்களுக்கும்‌ 
விடையளித்தல்‌ வேண்டும்‌. 


ஒரு வினாவுக்கு 02 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தம்‌ 100 புள்ளிகள்‌. 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_9- 


Download Past Papers at : www.freebooks. Ik 


2.1.2 வினாத்தாள்‌ I 


I. 


பொருளியலில்‌ ஆராயப்படும்‌ விடயம்‌, 
(1) வளங்களின்‌ அருமைத்தன்மையும்‌ நிறை தொழில்‌ மட்டமுமாகும்‌. 
(2) வளங்களின்‌ அருமைத்தன்மையும்‌ உற்பத்தியுமாகும்‌. 
(3) வளங்களின்‌ அருமைத்தன்மையும்‌ தெரிவுமாகும்‌. 
(4) வளங்களின்‌ அருமைத்தன்மையும்‌ வினைத்திறனுமாகும்‌. 
(5) வளங்களின்‌ அருமைத்தன்மையும்‌ பதிலீட்டூத்தன்மையுமாகும்‌. 
பொருளியலில்‌ அமையச்‌ செலவென வரைவிலக்கணப்படுத்தப்படூவது, 
(1) ஏதேனும்‌ ஒன்றை பெற்றுக்கொள்ளும்‌ பொருட்டு இழக்கப்பட்ட ஏனைய வாய்ப்புகளாகும்‌. 
(2) ஏதேனும்‌ ஒன்றைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ பொருட்டு செலவிடப்பட்ட பணச்‌. செலவாகும்‌. 
(3) ஏதேனும்‌ ஒன்றைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ பொருட்டு ஏற்பட்ட காலத்தின்‌ செலவாகும்‌. 
(4) ஏதேனும்‌ ஒன்றைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ பொருட்டு ஏற்பட்ட நிலையான மற்றும்‌ மாறும்‌ செலவுகளின்‌ 
கூட்டுத்தொகையாகும்‌. 
(5) ஏதேனும்‌ ஒன்றைப்‌ பெற்றுக்கொள்ளும்‌ பொருட்டு இழக்கப்பட்ட அதற்கு அடுத்த சிறந்த தெரிவின்‌ பெறுமதியாகும்‌. 


பின்வருவனவற்றுள்‌ பொருளாதாரப்‌ பண்டம்‌ ஒன்றின்‌ பண்புகளைக்‌ காட்டூம்‌ சரியான விடையினைத்‌ தெரிவுசெய்க. 


A - உற்பத்திச்‌ செலவொன்று இருத்தல்‌ B - அமையச்‌ செலவொன்று இருத்தல்‌ 
C - நுகர்வோர்‌ செலவொன்றை ஏற்க நேரிடல்‌ D - குறைந்து செல்லும்‌ எல்லைச்‌ செலவொன்று காணப்படல்‌ 
(1) Aமற்றும்‌ B (2) &மற்றும்‌ C (3) &,மீமற்றும்‌்‌ (4) A,Cமற்றும்‌D (5) B, (மற்றும்‌) 


சந்தைப்‌ பொருளாதாரமொன்றில்‌ விலையின்‌ பணிகளாவன, 
(1) பங்கீடு செய்தல்‌ மற்றும்‌ பெறுமானத்திரட்டாகத்‌ தொழிற்படலாகும்‌. 
(2) சமிக்ஞை வழங்கல்‌, ஊக்குவிப்பு வழங்கல்‌ மற்றும்‌ பெறுமதியின்‌ கணிப்பீட்டலகாகத்‌ தொழிற்படலாகும்‌. 
(3) சமிக்ஞை வழங்கல்‌, ஊக்குவிப்பு வழங்கல்‌ மற்றும்‌ பெறுமானத்திரட்டாகத்‌ தொழிற்படலாகும்‌. 
(4) ஊக்குவிப்பு வழங்கல்‌ மற்றும்‌ பெறுமதியின்‌ கணிப்பீட்டலகாகத்‌ தொழிற்படலாகும்‌. 
(5) சமிக்ஞை வழங்கல்‌, ஊக்குவிப்பு வழங்கல்‌ மற்றும்‌ பங்கீடு செய்தலாகும்‌. 


சந்தைப்‌ பொருளாதாரமொன்றில்‌ தனிநபர்‌ வருமானங்கள்‌ தீர்மானிக்கப்படூவது, 


(1) அரசாங்கத்தின்‌ காரணி விலைக்‌ கொள்கை மற்றும்‌ மானியங்களின்‌ அடிப்படையிலாகும்‌. 
(2) சந்தையில்‌ காரணி விலைகள்‌ மற்றும்‌ தனியார்‌ வருமான வரிகளின்‌ அடிப்படையிலாகும்‌. 
(3) சந்தையில்‌ காரணி விலைகள்‌ மற்றும்‌ அரசாங்கத்தின்‌ சம்பளக்‌ கொள்கையின்‌ அடிப்படையிலாகும்‌. 
(4) காரணிச்‌ சந்தையில்‌ காரணிகளுக்கு நிலவிய விலைகள்‌ மற்றும்‌ அவ்விலைகளில்‌ பரிமாற்றப்படும்‌ தொகைகளின்‌ 
அடிப்படையிலாகும்‌. 
(2) சொத்துக்களின்‌ உரிமை மற்றும்‌ சந்தையில்‌ காரணி விலைகளின்‌ அடிப்படையிலாகும்‌. 
உற்பத்தி இயல்தகவு வளையியின்‌ உட்புறமுள்ள புள்ளியொன்றினால்‌ காட்டப்படூவது, 
(1) வேலையின்மையாகும்‌. (2) வளங்களின்‌ அருமைத்தன்மையாகும்‌. 
(3) முன்னேற்றமடையாத தொழினுட்பமாகும்‌. (4) வளங்களின்‌ மிகைப்‌ பயன்பாடாகும்‌. 
(5) பயிற்றப்படாத ஊழியம்‌ காணப்படூவதாகும்‌. 


குறித்த பொருளொன்றின்‌ கேள்விச்‌ சமன்பாடு பின்வருமாறு தரப்பட்டூள்ளது. 


Qd = 200 — 8P 
இப்பொருளின்‌ விலை ரூ. 10 ஆகும்போது விலைக்கேள்வி நெகிழ்ச்சிக்‌ குணகத்தின்‌ பெறுமதி யாது ? 
(1) -6.0 ஆகும்‌. (2) -0.66ஆகும்‌. (3) -0.06 ஆகும்‌. (4) 40.06 ஆகும்‌. (5) +0.66 ஆகும்‌. 


விலைக்‌ கேள்வி நெகிழ்ச்சியினால்‌ அளவிடப்படூவது, 

(1) கேள்வியைத்‌ தீர்மானிக்கும்‌ காரணியொன்றில்‌ ஏற்படும்‌ மாற்றத்திற்கேற்ப கேள்வித்‌ தொகையில்‌ ஏற்படும்‌ துலங்கலாகும்‌. 

(2) பண்டமொன்றின்‌ விலையில்‌ ஏற்படும்‌ சார்பளவு மாற்றத்திற்கேற்ப கேள்வித்‌ தொகையில்‌ ஏற்படும்‌ துலங்கலாகும்‌. 

(3) குறித்த ஒரு பொருளின்‌ கேள்வித்‌ தொகை மற்றொரு பொருளின்‌ விலை மாற்றத்திற்கேற்ப வெளிப்படுத்தும்‌ 

துலங்கலாகும்‌. | 

(4) உற்பத்திக்‌ காரணியொன்றின்‌ விலையில்‌ ஏற்படும்‌ சார்பளவு மாற்றத்திற்கேற்ப பொருளின்‌ கேள்வித்‌ தொகையில்‌ 

ஏற்படும்‌ துலங்கலாகும்‌. 

(5) விலையில்‌ ஏற்படும்‌ சார்பளவு மாற்றத்திற்கேற்ப கேள்வித்‌ தொகையில்‌ ஏற்படும்‌ அதிகரிப்பாகும்‌. 
நிரம்பலாளரொருவர்‌ தனது விற்பனைப்‌ பொருளின்‌ விலையை 10% இனால்‌ அதிகரிப்பதன்‌ மூலம்‌ வருவாயை அதிகரித்துக்‌ 
கொள்ள எதிர்பார்க்கிறார்‌. இக்குறிக்கோளை அடைய வேண்டுமாயின்‌ மிகப்‌ பொருத்தமானதாக அமைவது, 

(1) விலைக்‌ கேள்வி நெகிழ்ச்சிக்‌ குணகம்‌ ஒன்றை விடக்‌ குறைவாக இருக்க வேண்டும்‌ என்பதாகும்‌. 

(2) விலைக்‌ கேள்வி நெகிழ்ச்சிக்‌ குணகம்‌ ஒன்றை விடக்‌ கூடுதலாக இருக்க வேண்டும்‌ என்பதாகும்‌. 

(3) விலைக்‌ கேள்வி நெகிழ்ச்சிக்‌ குணகம்‌ ஒன்றுக்கு சமனாக இருக்க வேண்டும்‌ என்பதாகும்‌. 

(4) விலை நிரம்பல்‌ நெகிழ்ச்சிக்‌ குணகம்‌ பூச்சியமாக இருக்க வேண்டூம்‌ என்பதாகும்‌. 

(5) விலை நிரம்பல்‌ நெகிழ்ச்சியானது பூரண நெகிழ்ச்சியுள்ளதாக அமைய வேண்டும்‌ என்பதாகும்‌. 


க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 10- 


Download Past Papers at : www.freebooks. Ik 


10. உருளைக்கிழங்கு மற்றும்‌ பெரிய வெங்காயம்‌ போன்ற விவசாய விளைபொருள்களின்‌ சந்தை விலைகள்‌ வருடத்தின்‌ 
சில காலப்பகுதிகளில்‌ உயர்ந்த மட்டத்திலும்‌ வேறு சில காலங்களில்‌ குறைந்த மட்டத்திலும்‌ காணப்படுகின்றன. 
இவ்வாறான நிலைமைக்குப்‌ பிரதான காரணியாக அமைவது, 

(1) நெகிழ்வற்ற கேள்வியும்‌ நெகிழ்வுள்ள நிரம்பலும்‌ நிலவுகின்றமையாகும்‌. 
(2) நெகிழ்வுள்ள கேள்வியும்‌ நெகிழ்வுள்ள நிரம்பலும்‌ நிலவுகின்றமையாகும்‌. 
(3) நெகிழ்வற்ற கேள்வியும்‌ நெகிழ்வற்ற நிரம்பலும்‌ நிலவுகின்றமையாகும்‌. 
(4) நெகிழ்வுள்ள கேள்வியும்‌ நெகிழ்வற்ற நிரம்பலும்‌ நிலவுகின்றமையாகும்‌. 
(5) பூரண நெகிழ்வுள்ள கேள்வியும்‌ பூரண நெகிழ்வற்ற நிரம்பலும்‌ நிலவுகின்றமையாகும்‌. 
11. குறித்த பொருளொன்றின்‌ கேள்வி மற்றும்‌ நிரம்பல்‌ பற்றிய தகவல்கள்‌ பின்வரும்‌ அட்டவணையில்‌ தரப்பட்டுள்ளன. 


நிரம்பல்‌ தொகை (அலகு) 


600 
1000 


கேள்வி சன வளையிகள்‌ னை கருதுக. இப்பொருளின்‌ சமநிலை விலை மற்றும்‌ தொகையினைச்‌ 









சரியாகக்‌ காட்டும்‌ விடை எது ? 


(4) 


50 500 
60 400 
60 600 
65 300 
(5) 70 500 


12. பொருளொன்றின்‌ நிரம்பல்‌ வளையியானது Qs = 100 + 10P எனத்‌ தரப்பட்டுள்ளது. இப்பொருளின்‌ மீது ரூ. 5 அலகு 


(2) 
(3) 


வரியொன்று விதிக்கப்படுமாயின்‌ வரியின்‌ பின்னரான நிரம்பல்‌ சமன்பாடு, 
(1) Qs = 50 + 10P ஆகும்‌. (2) Qs = 100 + 5P ஆகும்‌. (3) Qs = 100+ 15P ஆகும்‌. 
(4) Qs = 100 + 50P ஆகும்‌. (5) Qs = 500 + 50P ஆகும்‌. 
13. நிறுவனமொன்றின்‌ குறுங்கால உற்பத்தி வளையியில்‌ எல்லை உற்பத்தி பூச்சியமாகும்போது, 
(1) மொத்த உற்பத்தி உச்சத்திலிருக்கும்‌. 
(2) சராசரி உற்பத்தி உச்சத்திலிருக்கும்‌. 
(3) சராசரிச்‌ செலவு மிகக்‌ குறைந்த மட்டத்திலிருக்கும்‌. 
(4) எல்லைச்‌ செலவு மிகக்‌ குறைந்த மட்டத்திலிருக்கும்‌. 
(5) எல்லை உற்பத்தி சராசரி உற்பத்திக்குச்‌ சமப்படும்‌. 
14. “அளவுத்திட்ட விளைவு விதி' என்பதனால்‌ கருதப்படூவது, 
(1) உள்ளீடுகளின்‌ விலை 'மாற்றமடையும்போது நிறுவனமொன்றின்‌ மொத்த வெளியீடு மாற்றமடையும்‌ விதமாகும்‌. 
(2) குறைந்தபட்சம்‌ ஒரு உள்ளீடு நிலையாக உள்ள நிலையில்‌ மாறும்‌ உள்ளீடுகளை மாற்றியமைக்கும்போத 
நிறுவனமொன்றின்‌ மொத்த வெளியீடு மாற்றமடையும்‌ விதமாகும்‌. 
(3) தொழினுட்பம்‌ மாற்றமடையும்போது நிறுவனமொன்றின்‌ மொத்த வெளியீடு மாற்றமடையும்‌ விதமாகும்‌. 
(4) உள்ளீடுகளின்‌ தரம்‌ மாற்றமடையும்போது நிறுவனமொன்றின்‌ மொத்த வெளியீடு மாற்றமடையும்‌ விதமாகும்‌. 
(5) நிறுவனமொன்றின்‌ எல்லா உள்ளீடுகளும்‌ மாற்றமடையும்போது மொத்த வெளியீடு மாற்றமடையும்‌ விதமாகும்‌ 


15. குறுங்காலத்தில்‌ நிறுவனமொன்றின்‌ மொத்தச்‌ செலவு வளையியின்‌ வடிவம்‌ தீரமானிக்கப்படூவது, 
(1) சராசரி நிலையான செலவின்‌ நடத்தையின்‌ அடிப்படையிலாகும்‌. 
(2) தொழினுட்பம்‌ மாறும்‌ விகத்தின்‌ அடிப்படையிலாகும்‌. 
(3) சராசரி மொத்தச்‌ செலவின்‌ நடத்தையின்‌ அடிப்படையிலாகும்‌. 
(4) மொத்த மாறும்‌ செலவின்‌ நடத்தையின்‌ அடிப்படையிலாகும்‌. 
(5) அளவுத்திட்ட விளைவு விதியின்‌ நடத்தையின்‌ அடிப்படையிலாகும்‌. 
16. நிறுவனமொன்றின்‌ வெளியீடு அதிகரிக்கும்போது சராசரி நிலையான செலவானது தொடர்ச்சியாகக்‌ குறைவடைந்த 
செல்கின்ற போதிலும்‌ அது பூச்சியமாகாதிருக்கக்‌ காரணம்‌ 
(1) மொத்தச்‌ செலவு மாறாதிருப்பதாகும்‌. 
(2) மாறும்‌ செலவொன்று காணப்படூவதாகும்‌. 
(3) சராசரிச்‌ செலவொன்று காணப்படூவதாகும்‌. 
(4) எல்லைச்‌ செலவொன்று காணப்படுவதாகும்‌. 
(5) நிலையான செலவொன்று காணப்படுவதாகும்‌. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- || - 


Download Past Papers at : www.freebooks. Ik 


17. 


18. 


19. 


20. 


21. 


22. 


23. 


24. 


நிறுவனமொன்றின்‌ குறுங்கால நிரம்பல்‌ வளையியாக அமைவது, 

(1) சராசரி மாறும்‌ செலவுக்கு மேற்பட்ட எல்லைச்‌ செலவு வளையியின்‌ பகுதியாகும்‌. 

(2) சராசரி மாறும்‌ செலவு வளையியின்‌ அதிகரித்துச்‌ செல்லும்‌ பகுதியாகும்‌. 

(3) எல்லைச்‌ செலவு வளையியின்‌ அதிகரித்துச்‌ செல்லும்‌ பகுதியாகும்‌. 

(4) சராசரி மொத்தச்‌ செலவு வளையியின்‌ அதிகரித்துச்‌ செல்லும்‌ பகுதியாகும்‌. 

(5) சராசரி மொத்தச்‌ செலவு வளையிக்கு மேற்பட்ட எல்லைச்‌ செலவு வளையியின்‌ பகுதியாகும்‌. 
ஓரினத்தன்மை வாய்ந்த அல்லது வேறாக்கம்‌ செய்யப்பட்ட பொருள்களை நிரம்பல்‌ செய்யும்‌ பெரிய நிறுவனங்கள்‌ சில 
காணப்படூம்போது அது ஓரு, 

(1) இருவர்‌ உரிமைச்‌ சந்தையாகும்‌. (2) தனியுரிமைப்‌ போட்டிச்‌ சந்தையாகும்‌. 

(3) நிறைபோட்டிச்‌ சந்தையாகும்‌. (4) சிலருரிமைச்‌ சந்தையாகும்‌. 

(5) தனியுரிமைச்‌ சந்தையாகும்‌. 


நிறைபோட்டி நிறுவனமொன்று எதிர்நோக்கும்‌ கேள்வி வளையியானது பூரண நெகிழ்வுள்ளதாக அமைவது, 
(1) சந்தையில்‌ ஓரினத்தன்மை வாய்ந்த பொருள்கள்‌ விற்கப்படுவதனாலாகும்‌. 
(2) நிரம்பலாளன்‌ விலையைத்‌ தீரமானிப்பவனாக இருப்பதனாலாகும்‌. 
3) நிரம்பலாளன்‌ விலையை ஏற்போனாக இருப்பதனாலாகும்‌. 
(4) நிரம்பலாளனுக்குத்‌ தேவையான தகவல்கள்‌ கிடைக்காமையினாலாகும்‌. 
(5) விளம்பர நடவடிக்கைகள்‌ இடம்பெறாமையினாலாகும்‌. 


தனியுரிமை நிறுவனமொன்றினால்‌ தீர்மானிக்கப்படக்கூடியது, 
(1) பொருளின்‌ விலை மட்டுமாகும்‌. (2) பொருளின்‌ விலை அல்லது நிரம்பல்‌ தொகை மட்டூமாகும்‌. 
(3) பொருளின்‌ நிரம்பல்‌ தொகை மட்டூமாகும்‌. (4) பொருளின்‌ விலை மற்றும்‌ நிரம்பல்‌ தொகை ஆகிய இரண்டுமாகும்‌. 
(5) பொருளின்‌ உற்பத்திச்‌ செலவு மற்றும்‌ நிரம்பல்‌ தொகை ஆகிய இரண்டுமாகும்‌. 

நிறுவனமொன்றின்‌ சமநிலை நிர்ணயத்தின்போது பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிபந்தனையாவது, 
(1) எல்லைச்‌ செலவு அதிகரித்துச்‌ செல்லும்‌ கட்டத்தில்‌ எல்லை வருவாய்‌ எல்லைச்‌ செலவுக்குச்‌ சமப்படூவதாகும்‌. 
(2) எல்லைச்‌ செலவு குறைந்து செல்லும்‌ கட்டத்தின்போது எல்லை வருவாய்‌ எல்லைச்‌ செலவுக்குச்‌ சமப்படுவதாகும்‌. 
(3) எல்லைச்‌ செலவின்‌ அதிதாழ்ந்த புள்ளியில்‌ எல்லை வருவாய்‌ எல்லைச்‌ செலவுக்குச்‌ சமப்படூவதாகும்‌. 
(4) சராசரிச்‌ செலவு அதிகரித்துச்‌ செல்லும்‌ கட்டத்தில்‌ எல்லை வருவாய்‌ எல்லைச்‌ செலவுக்கு சமப்படூவதாகும்‌. 
(5) சராசரிச்‌ செலவு குறைந்து செல்லும்‌ கட்டத்தில்‌ எல்லை வருவாய்‌ எல்லைச்‌ செலவுக்குச்‌ சமப்படூவதாகும்‌. 


வர்த்தகச்‌ சகட ஓட்டமொன்றின்‌ அதிதாழ்ந்த புள்ளியிலிருந்து உச்சியை நோக்கி நகர்ந்து செல்லும்போது காணப்படக்கூடிய 
பண்புகளாவன | 

(1) உண்மை உற்பத்தி அதிகரித்தல்‌, பணவீக்கம்‌ மற்றும்‌ வேலையின்மை வீழ்ச்சியடைதல்‌ 

(2) உண்மை உற்பத்தி அதிகரித்தல்‌, வேலைவாய்ப்பு மற்றும்‌ பணவீக்கம்‌ வீழ்ச்சியடைதல்‌ 

3) உண்மை உற்பத்தி அதிகரித்தல்‌, வேலைவாய்ப்பு மற்றும்‌ பணவீக்கம்‌ அதிகரித்தல்‌ 

(4) சாத்திய உற்பத்தி அதிகரித்தல்‌, பணவீக்கம்‌ வீழ்ச்சியடைதல்‌ மற்றும்‌ வேலையின்மை அதிகரித்தல்‌ 

(5) உண்மை உற்பத்தி அதிகரித்தல்‌, சாத்திய உற்பத்தி அதிகரித்தல்‌ மற்றும்‌ பணவீக்கம்‌ வீழ்ச்சியடைதல்‌ 
கருதுகோள்‌ ரீதியான பொருளாதாரமொன்றில்‌ தேசிய வருமானம்‌ பற்றிய தரவுகள்‌ கீழே தரப்பட்டுள்ளன. (சகல 
தொகைகளும்‌ ரூபா மில்லியனில்‌) 


தனியார்‌ நுகர்வுச்‌ செலவீடு 1 200 
தனியார்‌ முதலீட்டூச்‌ செலவீடுூ 400 
அரசாங்கக்‌ கொள்வனவுகள்‌ 300 
ஏற்றுமதி வருவாய்கள்‌ 180 
மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1 920 
இப்பொருளாதாரத்தின்‌ வர்த்தக நிலுவையின்‌ பெறுமதி யாது ? 
(1) ரூபா -160 மில்லியனாகும்‌. (2) ரூபா -20 மில்லியனாகும்‌. (3) ரூபா 20 மில்லியனாகும்‌. 
(4) ரூபா 80 மில்லியனாகும்‌. (5) ரூபா 160 மில்லியனாகும்‌. 


கருதுகோள்‌ ரீதியான பொருளாதாரமொன்றில்‌ பெயரளவு மொத்த உள்நாட்டு உற்பத்தியின்‌ வளர்ச்சி வேகம்‌ 13.5% 
ஆகவும்‌, பணவீக்க வீதம்‌ 6% ஆகவும்‌, குடித்தொகை வளர்ச்சி வீதம்‌ 1.2% ஆகவும்‌ உள்ளதெனக்‌ கருதுக. 
இப்பொருளாதாரத்தின்‌ தலைக்குரிய மெய்‌ மொத்த உள்நாட்டு உற்பத்தியின்‌ வளர்ச்சி வேகம்‌ யாது ? 

(1) -1.2% ஆகும்‌. (2) 1.05% ஆகும்‌. (3) 63% ஆகும்‌. (4) 7.05% ஆகும்‌. (5) 7.5% ஆகும்‌. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
=12= 


Download Past Papers at : www.freebooks. Ik 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


பொருளாதாரமொன்றில்‌ குறிப்பிட்ட ஓர்‌ ஆண்டின்‌ மொத்த தேசிய உற்பத்தியை நிலையான விலைகளில்‌ கணிப்பிடும்போது 
அது அடியாண்டின்‌ மொத்த தேசிய உற்பத்தியின்‌ பெறுமதியை விடக்‌ கூடுதலாக இருப்பது, 
(1) பொதுவிலை மட்டம்‌ வீழ்ச்சியடைவதனாலும்‌ வேலையின்மை அதிகரிப்பதனாலுமாகும்‌. 
(2) பொதுவிலை மட்டம்‌ அதிகரிப்பதாலும்‌ வெளியீடு வீழ்ச்சியடைவதனாலுமாகும்‌. ` 
(3) பொதுவிலை மட்டம்‌ வீழ்ச்சியடைவதனாலும்‌ வெளியீடு அதிகரிப்பதனாலுமாகும்‌. 
(4) வெளியீடு அதிகரிக்கும்‌ வேகத்தை விடக்‌ கூடுதலான வேகத்தில்‌ பொதுவிலை மட்டம்‌ அதிகரிப்பதனாலாகும்‌. 
(5) பொதுவிலை மட்டம்‌ அதிகரிப்பதனாலும்‌ வேலையின்மை வீழ்ச்சியடைவதனாலுமாகும்‌. 


பண நிரம்பல்‌ மற்றும்‌ வருமானம்‌ பற்றிய சரியான கூற்று, 
(1) பண நிரம்பல்‌ மற்றும்‌ வருமானம்‌ ஆகிய இரண்டும்‌ பாய்ச்சல்களாகவும்‌ இருப்புக்களாகவும்‌ உள்ளன. 
(2) பண நிரம்பல்‌ ஒரு பாய்ச்சலாக அமையும்‌ அதேவேளை வருமானம்‌ ஓர்‌ இருப்பாகும்‌. 
(3) பண நிரம்பல்‌ மற்றும்‌ வருமானம்‌ ஆகிய இரண்டூமே பாய்ச்சல்களாகும்‌. 
(4) பண நிரம்பல்‌ மற்றும்‌ வருமானம்‌ ஆகிய இரண்டூமே இருப்புக்களாகும்‌. 
(5) பண நிரம்பல்‌ ஓர்‌ இருப்பாகவும்‌ வருமானம்‌ ஒரு பாய்ச்சலாகவும்‌ உள்ளமையாகும்‌. 


ஒரு நாட்டின்‌ பணத்துக்கான கேள்வி தீர்மானிக்கப்படூவது, 
(1) வட்டி வீதம்‌ மற்றும்‌ உயர்வலுப்‌ பணத்தின்‌ அளவினாலாகும்‌. 
(2) பணப்‌ பெருக்கியின்‌ பெறுமதி மற்றும்‌ வட்டி வீதத்தினாலாகும்‌. 
(3) வட்டி வீதம்‌ மற்றும்‌ வேலையின்மையினாலாகும்‌. 
(4) மெய்‌ வருமானம்‌ மற்றும்‌ வட்டி வீதத்தினாலாகும்‌. | 
(5) உயர்வலுப்‌ பணத்தின்‌ அளவு மற்றும்‌ பணப்‌ பெருக்கியின்‌ பெறுமதியினாலாகும்‌. 


விலை மட்டத்தில்‌ ஏற்படும்‌ ஒரு வீழ்ச்சியினால்‌, 
(1) பணத்தின்‌ பெறுமதியில்‌ பாதிப்பு ஏற்படாது. 
(2) பணத்தின்‌ பெறுமதி அதிகரிக்கும்‌. 
(3) பணத்தின்‌ பெறுமதியில்‌ நீண்டகாலப்‌ பாதிப்பு ஏற்படாது. 
(4) பணத்தின்‌ பெறுமதியில்‌ குறுங்காலத்தில்‌ எதுவித பாதிப்பும்‌ ஏற்படாது. 
(5) பணத்தின்‌ பெறுமதி வீழ்ச்சியடையும்‌. 


இலங்கையின்‌ பணநிரம்பலில்‌ M, கூறு பெறப்படூவது, 
(1) உயர்வலுப்‌ பணத்துடன்‌ வெளிநாட்டுப்‌ பண வைப்புகளைக்‌ கூட்டூவதன்‌ மூலமாகும்‌. 
(2) கேள்வி வைப்புகளுடன்‌ வெளிநாட்டுப்‌ பண வைப்புகளைக்‌ கூட்டூவதன்‌ மூலமாகும்‌. 
(3) நிலையான வைப்புகளுடன்‌ வெளிநாட்டுப்‌ பண வைப்புகளைக்‌ கூட்டுவதன்‌ மூலமாகும்‌. 
(4) குறுகிய பண நிரம்பலுடன்‌ வணிக வங்கிகளிலுள்ள தவணை மற்றும்‌ சேமிப்பு வைப்புகளைக்‌ கூட்டூவதன்‌ 
மூலமாகும்‌. 
(5) விரிந்த பண நிரம்பலுடன்‌ வெளிநாட்டுப்‌ பண வைப்புகளைக்‌ கூட்டுவதன்‌ மூலமாகும்‌. 


திறந்த பொருளாதாரமொன்றில்‌ பேரினப்‌ பொருளாதார உறுதிப்பாடூ மிகச்‌ சிறப்பாக வெளிப்படூத்தப்படூவது, 
(1) விலை மட்டம்‌ மற்றும்‌ வெளிநாட்டு நாணய மாற்றுவீதத்தின்‌ மூலமாகும்‌. 
(2) விலை மட்டம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு வீதத்தின்‌ மூலமாகும்‌. 
(3) வெளிநாட்டு நாணய மாற்றுவீதம்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்பு வீதத்தின்‌ மூலமாகும்‌. 
(4) சென்மதி நிலுவை மற்றும்‌ வெளிநாட்டு நாணய மாற்றுவீதத்தின்‌ மூலமாகும்‌. 
(5) பணவீக்கம்‌ மற்றும்‌ வேலையின்மை வீதத்தின்‌ மூலமாகும்‌. 


பொருளாதாரமொன்றில்‌ வட்டி வீதத்தைக்‌ குறைப்பதன்‌ மூலம்‌ அடைய எதிர்பார்க்கப்படும்‌ பேரினப்‌ பொருளியல்‌ 
இலக்குகளில்‌ ஒன்று, 
(1) முதலீடூ அதிகரித்து விலை மட்டம்‌ அதிகரித்து நுகர்வு வீழ்ச்சியடைவதாகும்‌. 
(2) முதலீடூ அதிகரிப்பதன்‌ காரணமாக மொத்தக்‌ கேள்வி அதிகரித்து பொருளாதாரத்தின்‌ உற்பத்தி அதிகரிப்பதாகும்‌. 
(3) நுகர்வும்‌ முதலீடும்‌ அதிகரித்து நிறுவனங்களின்‌ இலாபம்‌ அதிகரிப்பதாகும்‌. 
(4) சேமிப்பு அதிகரித்து நுகர்வு வீழ்ச்சியடைந்து அரசாங்கத்தின்‌ வரி வருவாய்‌ அதிகரிப்பதாகும்‌. 
(5) பங்கு விலைகள்‌ அதிகரித்து நிறுவனங்களின்‌ இலாபம்‌ அதிகரித்து புதிய முதலீடுகள்‌ உருவாகுதலாகும்‌. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 13- 


Download Past Papers at : www.freebooks. Ik 


32. விரிவாக்கப்‌ பணக்‌ கொள்கை மற்றும்‌ விரிவாக்க இறைக்‌ கொள்கைகளுக்கு உதாரணமாக அமைவது, 


(1) 
(2) 
(3) 
(4) 


(5) 


நியதி ஒதுக்கு வீதத்தை அதிகரித்தல்‌ மற்றும்‌ வரி வீதங்களைக்‌ குறைத்தல்‌ 

திறந்த சந்தையில்‌ மத்திய வங்கியினால்‌ அரச பிணையங்கள்‌ விற்கப்படல்‌ மற்றும்‌ வரி வீதங்களைக்‌ குறைத்தல்‌ 
நியதி ஒதுக்கு வீதத்தை அதிகரித்தல்‌ மற்றும்‌ அரசாங்கத்தின்‌ கொள்வனவுகளை அதிகரித்தல்‌ 

திறந்த சந்தையில்‌ மத்திய வங்கியினால்‌ அரச பிணையங்களைக்‌ கொள்வனவு செய்தல்‌ மற்றும்‌ வரி வீதங்களைக்‌ 
குறைத்தல்‌ 

வட்டி வீதங்களை அதிகரித்தல்‌ மற்றும்‌ அரசாங்கத்தின்‌ கொள்வனவுகளை அதிகரித்தல்‌ 


33. பொதுப்‌ பொருள்கள்‌ சந்தை முறையினால்‌ வழங்கப்படாதிருக்கக்‌ காரணம்‌, 


(1) 
(2) 
(3) 


(4) 
(5) 


நுகர்வின்போது செலவொன்று ஏற்பட்ட போதிலும்‌ இலாபம்‌ உழைக்க முடியாமையாகும்‌. 

விலை அறவிட முடியாமை மற்றும்‌ நுகர்வில்‌ போட்டித்தன்மை காணப்படாமையாகும்‌. 

விலை செலுத்தாதோரை நுகர்விலிருந்து விலக்க முடியாமை மற்றும்‌ நுகர்வில்‌ போட்டித்தன்மை 
காணப்படாமையாகும்‌. 

இலாபம்‌ உழைக்க முடிந்த போதிலும்‌ நுகர்வின்போது செலவொன்று ஏற்படூவதனாலாகும்‌. 

விலை அறவிட முடியுமாயினும்‌ அதனை இலகுவில்‌ செயற்படுத்திட முடியாமையாகும்‌. 


34. “இலங்கையில்‌ அண்மைய ஆண்டுகளில்‌ அரச பொதுப்படுகடன்கள்‌ மொத்த உள்நாட்டு உற்பத்தியின்‌ சதவீதமாகக்‌ 
குறைவடைந்து செல்லும்‌ போக்கினைக்‌ காட்டுகின்றன.” இதற்குப்‌ பிரதான காரணம்‌ யாதெனில்‌, 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


மொத்த உள்நாட்டு உற்பத்தி நிலையாக உள்ளபோது அரச கடன்கள்‌ வீழ்ச்சியடைவதாகும்‌. 

அரச கடன்கள்‌ வீழ்ச்சியடைதல்‌ மற்றும்‌ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தலாகும்‌. 

அரச கடன்கள்‌ மற்றும்‌ மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆகிய இரண்டூமே வீழ்ச்சியடைவதாகும்‌. 

அரச கடன்கள்‌ நிலையாக உள்ளபோது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தலாகும்‌. 

அரச கடன்கள்‌ அதிகரித்துச்‌ செல்லும்‌ அளவை விடக்‌ கூடுதலாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 
அதிகரிப்பதனாலாகும்‌. f | 


35. தனியார்‌ நன்மைகளை விடச்‌ சமூக நன்மைகள்‌ அதிகமாகக்‌ காணப்படுவது, 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


கல்வி மற்றும்‌ சுகாதார சேவைகளிலாகும்‌. 

உட்கட்டமைப்பு மற்றும்‌ சூழல்‌ பாதுகாப்பு நடவடிக்கைகளிலாகும்‌. 
துறைமுகம்‌ மற்றும்‌ விமான நிலையச்‌ சேவைகளிலாகும்‌. 
பெருந்தெருக்கள்‌ மற்றும்‌ வைத்தியசாலைச்‌ சேவைகளிலாகும்‌. 
தேசிய பூங்காக்கள்‌ மற்றும்‌ சூழற்‌ பாதுகாப்பு நடவடிக்கைகளிலாகும்‌. 


36. உற்பத்தியை ஊக்குவிப்பதுடன்‌ தொடர்புடைய நிரம்பல்‌ பக்க ஊக்குவிப்புக்‌ கொள்கை நடைமுறைகளாவன, 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


உற்பத்தி மானியங்கள்‌, நிர்வாகக்‌ கட்டூப்பாடுகளைத்‌ தளர்த்துதல்‌, வரிச்‌ சீர்திருத்தங்கள்‌ மற்றும்‌ மக்கள்‌ 
மயப்படுத்தல்‌ 

வரிச்‌ சீர்திருத்தங்கள்‌, மக்கள்‌ மயப்படூத்தல்‌, நிர்வாகக்‌ கட்டுப்பாடுகளைத்‌ தளர்த்துதல்‌, ஊழிய மற்றும்‌ 
மூலதனச்‌ சந்தை இறுக்கத்தன்மையை நீக்குதல்‌ 

நிர்வாகக்‌ கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தல்‌, வரிச்‌ சீர்திருத்தங்கள்‌, நிர்வாக மற்றும்‌ அபிவிருத்தி நடவடிக்கைகளை 
விஸ்தரித்தல்‌ அத்துடன்‌ ஊழிய மற்றும்‌ மூலதனச்‌ சந்தைகளில்‌ சீர்திருத்தங்களை ஏற்படுத்தல்‌ 

உற்பத்தி மானியங்கள்‌, நிர்வாக மற்றும்‌ அபிவிருத்தி நடவடிக்கைகளை விஸ்தரித்தல்‌, நிர்வாகக்‌ கட்டுப்பாடுகளை 
தளர்த்துதல்‌ மற்றும்‌ வர்த்தகக்‌ கட்டுப்பாடுகளை விதித்தல்‌ 

வரிச்‌ சீரதிருத்தங்கள்‌, தனியார்‌ மயப்படூத்தல்‌, நிர்வாகக்‌ கட்டுப்பாடுளைத்‌ தளர்த்துதல்‌, ஊழிய மற்றும்‌ மூலதனச்‌ 
சந்தைகளில்‌ சீர்திருத்தங்களை ஏற்படுத்தல்‌ 


37. அண்மைய ஆண்டுகளில்‌ இலங்கைப்‌ பொருளாதாரத்தில்‌ உயர்ந்த வளர்ச்சி வேகத்தைப்‌ பதிவுசெய்த துறைகளாவன, 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


போக்குவரத்து, மொத்த, சில்லறை வர்த்தகம்‌ மற்றும்‌ தகவல்‌ தொடர்பாடல்‌: என்பனவாகும்‌. 

சுற்றுலாத்துறை, ஆடைத்‌ தயாரிப்புத்துறை, இரத்தினக்கற்கள்‌ மற்றும்‌ ஆபரணத்‌ தயாரிப்புத்துறை என்பனவாகும்‌. 
கட்டுமானத்துறை, ஹோட்டல்களும்‌ விடுதிகளும்‌, கல்லுடைத்தலும்‌ சுரங்கத்தொழிலுமாகும்‌. 

கட்டுமானத்துறை, ஆடைத்‌ தயாரிப்புத்துறை மற்றும்‌ மொத்த, சில்லறை வர்த்தகத்துறை என்பனவாகும்‌. 
ஹோட்டல்கள்‌ மற்றும்‌ விடுதிகள்‌, சுற்றுலாத்துறை மற்றும்‌ போக்குவரத்து என்பனவாகும்‌. 


38. முழு வறுமையையும்‌ சார்பு வறுமையையும்‌ அளவிடப்‌ பயன்படுத்தக்கூடிய இரு சுட்டெண்கள்‌ முறையே 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


கிணி குணகம்‌ மற்றும்‌ வீட்டூுத்துறையின்‌ மின்சார நுகர்வு என்பனவாகும்‌. 

வருமானத்தின்‌ தசமப்‌ பிரிவுகள்‌ (income percentiles) மற்றும்‌ கிணி குணகம்‌ என்பனவாகும்‌. 
வீட்டுத்துறை வருமான மட்டம்‌ மற்றும்‌ பாதுகாப்பான குடிநீர்‌ விநியோகம்‌ என்பனவாகும்‌. 
வறுமை மட்டம்‌ (poverty line) மற்றும்‌ கிணி குணகம்‌ என்பனவாகும்‌. 

தாய்மார்‌ போசணை மற்றும்‌ பாதுகாப்பான குடிநீர்‌ விநியோகம்‌ என்பனவாகும்‌. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_14- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


39. குறித்த பொருளொன்றின்‌ சந்தைச்‌ சமநிலையும்‌ இறக்குமதி நிரம்பல்‌ வளையியும்‌ பின்வரும்‌ வரைபடத்திற்‌ 
காட்டப்பட்டூள்ளன. 


விலை (ரூ.) 











S இவ்வரைபடத்தின்படி இறக்குமதி Pybus காரணமாக 
சமூகத்திற்குக்‌ கிடைக்கும்‌ மேலதிக நன்மையைக்‌ காட்டும்‌ பகுதி, 
(1) A மற்றும்‌ B ஆகும்‌. (2) B மற்றும்‌ C ஆகும்‌. 
(3) B மற்றும்‌ G ஆகும்‌. (4) C மற்றும்‌ F ஆகும்‌. 
(5) G, C மற்றும்‌ F ஆகும்‌. 


Sw 





0 Qe தொகை (அலகுகள்‌) 


40. பின்வருவனவற்றுள்‌ நாடுகளிடையே வர்த்தகம்‌ இடம்பெறக்‌ காரணமாக அமையாதது, 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


நாடுகளிடையே காரணிக்‌ கிடைப்பனவில்‌ நிலவும்‌ வேறுபாடாகும்‌. 

நாடுகளிடையே வெளிநாட்டு நாணய மாற்றுவீத வேறுபாடுகள்‌ காணப்படுவதாகும்‌. 

நாடுகளிடையே தொழினுட்ப வேறுபாடுகள்‌ காணப்படுவதாகும்‌. 

உற்பத்தியில்‌ அளவுத்திட்டச்‌ சிக்கனங்கள்‌ நிலவுவதாகும்‌. 

நாடுகளிடையே நுகர்வோன்‌ சுவை மற்றும்‌ விருப்பத்‌ தேர்வுகளில்‌ வேறுபாடுகள்‌ காணப்படூவதாகும்‌. 


41. குறிப்பிட்ட பொருளாதாரமொன்றின்‌ தகவல்கள்‌ பின்வரும்‌ அட்டவணையில்‌ காட்டப்பட்டூள்ளன. 





ஆண்டு 


i கிணி குணகம்‌ 
(ஐக்கிய அமெரிக்க டொலர்களில்‌) 









தனிநபர்‌ வருமானம்‌ 






2011 2 400 
2 800 
3 200 







இப்பொருளாதாரம்‌ பற்றிய சரியான கூற்று, 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


பொருளாதார விரிவாக்கத்துடன்‌ வருமான ஏற்றத்தாழ்வு குறைவடைந்துள்ளது என்பதாகும்‌. 
பொருளாதாரச்‌ சுருக்கத்துடன்‌ வருமான ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளது என்பதாகும்‌. 
பொருளாதாரச்‌ சுருக்கத்துடன்‌ வருமான ஏற்றத்தாழ்வு குறைவடைந்துள்ளது என்பதாகும்‌. 
பொருளாதார விரிவாக்கத்துடன்‌ வருமான ஏற்றத்தாழ்வு அதிகரித்துள்ளது என்பதாகும்‌. 
பொருளாதார விரிவாக்கமோ வருமான ஏற்றத்தாழ்வில்‌ வீழ்ச்சியோ ஏற்படவில்லை என்பதாகும்‌. 


42. பேண்தகு அபிவிருத்தியின்‌ பிரதான பரிமாணங்களாவன, 


(1) 
(2) 
(3) 
(4) 


(5) 


பொருளாதார அபிவிருத்தி, எதிர்கால சந்ததிக்காக வளங்களை மீதப்படுத்தல்‌ மற்றும்‌ வருமான ஏற்றத்தாழ்வு 
குறைவடைதல்‌ 

பொருளாதார அபிவிருத்தி, சமூகத்தின்‌ தரம்‌ உயர்தல்‌ மற்றும்‌ வருமான எற்றத்தாழ்வு குறைவடைதல்‌ 
சமூகத்தின்‌ தரம்‌ உயர்தல்‌, வறியவர்களுக்குச்‌ சார்பான வளர்ச்சி மற்றும்‌ சூழற்‌ பாதுகாப்பு 

சூழற்‌ பாதுகாப்பு, அனைத்தும்‌ உள்ளடங்கிய வளர்ச்சி (inclusive growth) மற்றும்‌ வேலைவாய்ப்புகள்‌ 
அதிகரித்தல்‌ 

பொருளாதார அபிவிருத்தி, சமூகத்தின்‌ தரம்‌ உயர்தல்‌ மற்றும்‌ சூழற்‌ பாதுகாப்பு 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
-15- 


Download Past Papers at : www.freebooks. Ik 


43. தரப்பட்ட உள்ளீடுகளைக்‌ கொண்டு இலங்கையிலும்‌ இந்தியாவிலும்‌ பெற்றுக்கொள்ளக்கூடிய வெளியீட்டளவுகள்‌ 
பின்வரும்‌ அட்டவணையிற்‌ காட்டப்பட்டூள்ளன. 





தேயிலை அலகுகள்‌ | 100 | ஜ | 





மேற்படி தவல்களின்படி சரியான கூற்று ` 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


இந்தியா தேயிலை உற்பத்தியில்‌ ஒப்பீட்டு நன்மையின்மையைக்‌ கொண்டுள்ளது. 

இலங்கை ஆடை உற்பத்தியில்‌ ஒப்பீட்டு நன்மையைக்‌ கொண்டூள்ளது. 

இந்தியா தேயிலை உற்பத்தியில்‌ முழு நன்மையைக்‌ கொண்டூள்ளது. 

இரு நாடுகளும்‌ இரு பொருள்களின்‌ உற்பத்தி தொடர்பில்‌ ஒப்பீட்டு நன்மையைக்‌ கொண்டுள்ளன. 
இந்தியாவுக்கு இரு பொருள்கள்‌ தொடர்பிலும்‌ ஒப்பீட்டு நன்மை கிடையாது. 


44. அண்மைய ஆண்டுகளில்‌ இலங்கையின்‌ வெளிநாட்டு நாணய சம்பாத்தியத்திற்கு பங்களிப்புச்‌ செய்த ஐந்து பிரதான 
மூலாதாரங்களும்‌ எவை ? 


(1) 
(2) 
(3) 
(4) 


(5) 


ஆடைகள்‌, தேயிலை, தெங்கு, இரத்தினக்‌ கற்கள்‌ மற்றும்‌ கணினி மென்பொருள்கள்‌ 

ஆடைகள்‌, தேயிலை, தெங்கு, இறப்பர்‌ மற்றும்‌ கணினி மென்பொருள்கள்‌ 

வெளிநாட்டிலிருந்தான பணவனுப்பல்கள்‌, ஆடைகள்‌, சுற்றுலாத்‌ தொழில்‌ வருவாய்கள்‌, தேயிலை மற்றும்‌ இறப்பர்‌ 
வெளிநாட்டிலிருந்தான பணவனுப்பல்கள்‌, ஆடைகள்‌, கணினி மென்பொருள்கள்‌, சுற்றுலாத்‌ தொழில்‌ வருவாய்கள்‌ 
மற்றும்‌ தேயிலை 

இரத்தினக்‌ கற்களும்‌ ஆபரணங்களும்‌, தேயிலை, தெங்கு, இறப்பர்‌ மற்றும்‌ கனியவகை 


45. பின்வரும்‌ நபர்களில்‌ வேலையற்றிருக்கும்‌ ஒருவராகக்‌ கருதப்படத்தக்கவர்‌ யார்‌ ? 


(1) 
2) 
3) 
(4) 
(5) 


பட்டப்படிப்பின்‌ பின்னர்‌ தனியார்‌ துறையில்‌ எழுதுவினைஞராகப்‌ பணிபுரியும்‌ ஒருவர்‌ 

முதிய பெற்றோரைப்‌ பராமரிக்கும்‌ நோக்கில்‌ தொழிலைக்‌ கைவிடும்‌ ஒருவர்‌ 

உயர்‌ கல்வியின்‌ பொருட்டு நிலையான தொழிலிலிருந்து விலகும்‌ ஒருவர்‌ 

பிள்ளைகளைப்‌ பராமரிப்பதற்காக வீட்டிலிருந்தபோதிலும்‌ தற்போது தொழிலொன்றைத்‌ தேடும்‌ பெண்‌ ஒருவர்‌ 
பரீட்சைக்‌ காலத்தின்போது தமது குடும்பப்‌ பண்ணை வேலைகளில்‌ ஈடுபடாத பாடசாலை மாணவர்‌ ஒருவர்‌ 


46. அண்மைய ஆண்டுகளில்‌ இலங்கையின்‌ தொழிற்படையில்‌ பங்குகொள்ளல்‌ வீதத்தில்‌ ஏற்பட்ட பிரதான மாற்றமாக அமைவது, 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


தொழிற்படையில்‌ பெண்களின்‌ பங்குகொள்ளல்‌ வீதம்‌ அதிகரித்தமையாகும்‌. 
தொழிற்படையில்‌ பங்குகொள்ளல்‌ வீதம்‌ வீழ்ச்சியடைந்தமையாகும்‌. 
தொழிற்படையில்‌ ஆண்களின்‌ பங்குகொள்ளல்‌ வீதம்‌ அதிகரித்தமையாகும்‌. 
பெண்கள்‌ தொழில்புரியும்‌ வீதம்‌ வீழ்ச்சியடைந்தமையாகும்‌. 

ஆண்களில்‌ வேலையின்மை வீதம்‌ கணிசமானளவு அதிகரித்தமையாகும்‌. 


47. இலங்கையில்‌ மனித அபிவிருத்திச்‌ சுட்டெண்னைக்‌ குறுகிய காலத்தில்‌ அதிகரிக்கச்‌ செய்ய வேண்டுமாயின்‌ இன்னும்‌ 
கூடுதலாகக்‌ கவனம்‌ செலுத்தப்பட வேண்டிய சுட்டெண்கள்‌ யாவை ? 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 


தொழிற்படையின்‌ பங்குகொள்ளல்‌ வீதம்‌ மற்றும்‌ பிறப்பின்போது ஆயுள்‌ எதிர்பார்க்கை 

எழுத்தறிவு வீதம்‌ மற்றும்‌ தாய்‌ மரண வீதம்‌ 

தாய்‌ மரண வீதம்‌ மற்றும்‌ சிசு மரண வீதம்‌ 

தனிநபர்‌ வருமானம்‌ மற்றும்‌ பாடசாலை இடைவிலகல்‌ வீதம்‌ 

கல்வியில்‌ பங்குபற்றுவோர்‌ வீதம்‌ மற்றும்‌ கொள்வனவு சக்தி சமமதிப்பில்‌ கணிப்பிடப்பட்ட தனிநபர்‌ வருமானம்‌ 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 16 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


48. 2012ஆம்‌ ஆண்டில்‌ இலங்கையின்‌ பொருளாதார வளர்ச்சி வேகம்‌, வேலையின்மை வீதம்‌ மற்றும்‌ பணவீக்க வீதம்‌ 
என்பவற்றைக்‌ காட்டும்‌ சரியான விடை யாது ? 


பொருளாதார வேலையின்மை 
வளர்ச்சி வீதம்‌ (%) வீதம்‌ (%) 


(1) 
(2) 
(3) 
(4) 
(5) 





49. இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கிப்‌ பயிற்றப்படாத பெண்‌ தொழிலாளர்கள்‌ தொழில்‌ திமித்தம்‌ 
குடிபெயர்ந்து செல்லும்போது ஏற்படும்‌ பாதகமான விளைவுகளைக்‌ குறைக்கும்‌ பொருட்டூ அரசாங்கத்தால்‌ அண்மையில்‌ 
எடுக்கப்பட்டுள்ள கொள்கைத்‌ தீர்மானங்களாவன 

(1) வெளிநாட்டில்‌ சேவையாற்றுவதற்கான கால உச்சவரம்பினை நிர்ணயித்தல்‌ மற்றும்‌ வதியாதோர்‌ வெளிநாட்டூ 
நாணயக்‌ கணக்கில்‌ பேண வேண்டிய குறைந்தபட்ச மீதியினை நிர்ணயித்தல்‌ 

(2) வதியாதோர்‌ வெளிநாட்டு நாணயக்‌ கணக்கொன்றை ஆரம்பித்தல்‌, குறைந்தபட்சம்‌ மூன்று வருடங்கள்‌ 
வெளிநாட்டில்‌ சேவையாற்றுவதற்கான தொழில்‌ உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தல்‌ 

(3) குறைந்தபட்ச வயதெல்லையை நிர்ணயித்தல்‌ மற்றும்‌ குடும்பப்‌ பின்னணி பற்றிய அறிக்கையொன்றைப்‌ 
பெற்றுக்கொள்ளல்‌ | | 

(4) குறைந்தபட்ச வயதெல்லையை நிர்ணயித்தல்‌ மற்றும்‌ குறைந்தபட்சம்‌ மூன்று வருடங்கள்‌ வெளிநாட்டில்‌ 
சேவையாற்றுவதற்கான தொழில்‌ உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்தல்‌ 

(5) வதியாதோர்‌ வெளிநாட்டூ நாணயக்‌ கணக்கொன்றை ஆரம்பித்தல்‌ மற்றும்‌ வெளிநாட்டில்‌ சேவையாற்றுவதற்கான 
கால உச்சவரம்பினை நிர்ணயித்தல்‌ 


50. உலகமயமாக்கலின்‌ பிரதான இயங்கு விசைகளாகக்‌ கருதப்படுபவை, | 

(1) போக்குவரத்துத்துறையின்‌ வளர்ச்சி, பாதுகாப்புவாத வர்த்தகக்‌ கொள்கைகளைக்‌ கடைப்பிடித்தல்‌ என்பனவாகும்‌. 

(2) பாதுகாப்புவாத வர்த்தகக்‌ கொள்கைகளை நீக்குதல்‌ மற்றும்‌ தொழினுட்ப முன்னேற்றம்‌ என்பனவாகும்‌. 

(3) பல்தேசியக்‌ கம்பனிகளின்‌ பரம்பல்‌ மற்றும்‌ ஊழியச்‌ சந்தையில்‌ இறுக்கத்தன்மைகள்‌ காணப்படல்‌ என்பனவாகும்‌. 

(4) பொருளாதாரங்கள்‌ ஒருங்கிணைதல்‌ (economic integration) மற்றும்‌ பாதுகாப்புவாத வர்த்தகக்‌ கொள்கைகளைக்‌ 
கடைப்பிடித்தல்‌ என்பனவாகும்‌. 

(5) சந்தை நிர்வாகக்‌ கட்டூப்பாடுகளைத்‌ தளர்த்தல்‌ (deregulation) மற்றும்‌ நிறைவில்‌ போட்டி நிலவுகின்றமை 
என்பனவாகும்‌. 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_17- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


2.1.3 வினாப்பத்திரம்‌ - I இற்கான புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌. 


வினா விடை வினா விடை 
இலக்கம்‌ இலக்கம்‌ 

01. ல 26. ன்‌ 
02. ள்‌ ர்‌ ர 
03. ள்‌ 28. . 
04. ள்‌ 29. ள்‌ 
05. oe 30. oa 
06. a 31. s" 
07. oe 32. "m 
08. த 33. e 
09. ல. 34. . 
10. a 35. . 
11. 36. Jos 
12. a 37. . 
13. ட 38. ae 
14. oo 39. w. 
15. ow 40. a 
16. a” 41. 2 
17. "s 42. s. 
18. F NN 43. n. 
19. உ. 44. see eee 
20. = 45. m. 
தர்‌. N 46. w 
29: oe 47. " 
23, ள்‌ 48. oe 
24. a. 49. . 
25. .. 50. . 


சரியான ஒரு விடைக்கு O2 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தம்‌ 100 புள்ளிகள்‌ ஆகும்‌. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 18- 


Download Past Papers at : www.freebooks. Ik 


2.1.4 வினாத்தாள்‌ 1 இற்கு விடையளித்துள்ள விதம்‌ பற்றிய அவதானிப்பு 


‘TOTS 9606௦ 002௫ மெருகு WG ர WUE [2 பாராம wuma@dqd 


‘TOTS Z யமி Wooo fo பாழ்‌ (uoe)àK9lrlg1Drlo 
CWP EBLUEAIN TPE, TOWERS WES wo IGS Z யம MA MMWMWEHWG ம ப1ஓ2/6 NAOR LE spo LOLIES om IOS Lu pero 
SUHO® ue EET MOE yy TOMES WELE MOW [¢ பரம பப்ப ராமல ௫ MPL | பயம யம ruorplQono MOKON 


TLROBG Mogo 


OS Gr SP Zr OV St tr SU zř Tř Or GE SE Z€ GE SE VE EE CE TE OE CG B LE X SZ VE EZ ZZ Te OZ GL SL ZL VE SL VE SL CL TE 68 Z 9 S P € Z T 























WINERY 

















091௦2௫ Iorpepdl9peuoo[ro 
I LOUGE uo no - ணMYDUNg - 12 
pioz- £09 ifn Nes) Sung =* 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


= 19- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


N 


15 பல்தேர்வு வினாக்கள்‌ தொடர்பாக விடைத்‌ தெரிவையும்‌ தெரிவுசெய்த மாணவர்களின்‌ 
எண்ணிக்கையைச்‌ சதவீதத்தில்‌ காட்டுதல்‌. 
சரியான 


இலக்கம்‌ விடைகள 


% 








=|— | — I — | — fe > 


6% 
9% 

16 6% 

17 

18 


} 
— ce) 
ர்‌ 
— 
Oo 
X 


23 % 
24 

25 7% 

26 

27 


Oo | Go | Go 02 [2 
WTR ணு இழி co 





Oo | Go 
+ | 
= 
X 


௮] 


5 


2 
ON 


Ww 
Ne 
X 


40 


+. 
J 


+ |+ [+ |+ |+ | T+ (2 
கேசு (20௨ | — J 


1% 


CA |+ | ++ 
தை NO | co 


Uo 
(oe) 


x ஒவ்வொரு வினாவுக்கும்‌ உரிய சரியான தெரிவை மேற்கொண்ட மாணவர்‌ சதவீதம்‌ நிழந்றப்பட்டூள்ளது. 
x வினாவிற்கு விடை தெரிவை செய்யாத அல்லது ஒரு தெரிவிற்கு மேலதிகமாக தெரிவு செய்த மாணவர்களின்‌ 
சதவீதம்‌ Missing எனக்‌ காட்டப்பட்டூள்ளது. 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 20- 


Download Past Papers at : www.freebooks. Ik 


2.1.6 வினாத்தாள்‌ I இற்கு விடையளித்தல்‌ தொடர்பான முழுமையான அவதானிப்புகள்‌, 
முடிவுகள்‌ மற்றும்‌ ஆலோசனைகள்‌ 


x முழுமையாக நோக்கும்போது பல்தேர்வு வினாக்களை உள்ளடக்கிய I ஆம்‌ வினாத்தாளின்‌ வினா 
இலக்கம்‌ 01, 02, 04, 06, 07, 08, 11, 12, 19, 27, 29, 31, 32, 35, 38, 39, 41, 46, 48 ஆகிய வினாக்களுக்கு 
பரீட்சார்த்திகள்‌ சுமார்‌ 60% விடக்‌ கூடுதலான வீதத்தில்‌ சரியான விடையை அளித்திருந்தனர்‌. 
அவ்வாறு சரியான விடையளித்துள்ள வினாக்களின்‌ எண்ணிக்கை 19 ஆகும்‌. 


x இலக்கம்‌ 10, 13, 20, 21, 25, 30, 36, 37 என்ற வினாக்களுக்கு மொத்தமாக 40% இற்கு குறைந்தோரே 
சரியான விடையளித்திருந்தனர்‌. 


10 ஆவது வினாவிற்கு 25% இனர்‌ சரியான விடையளித்துள்ளனர்‌. உருளைக்‌ கிழங்கு மற்றும்‌ பெரிய 
வெங்காயம்‌ போன்ற விவசாய விளைபொருள்களின்‌ கேள்வி நிரம்பல்‌ நெகிழ்ச்சிகள்‌ தொடர்பாகவும்‌, 
அந்நெகிழ்வுகளின்‌ கீழ்‌ விவசாய விளைபொருட்களின்‌ விலைகள்‌ தளம்பல்‌ அடையும்‌ விதம்‌ 
தொடர்பாக வினாவில்‌ கேட்கப்பட்டூள்ளது. எனினும்‌ குறிப்பிட்ட தலைப்பு தொடர்பாக போதியளவு 
அறிவும்‌, அவ்வறிவைப்‌ பயன்படுத்தக்கூடிய விளக்கமும்‌ காணப்படவில்லை என்பது வினாவின்‌ 
75% கடினத்தன்மை மூலம்‌ காட்டப்படுகின்றது. எனவே குறிப்பிட்ட தலைப்புப்‌ பற்றிய போதியளவு 


அறிவை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும்‌. 


x 13 ஆவது வினாவிற்கு 33% ஆனோரே சரியான விடையளித்துள்ளனர்‌. இவ்வினாவின்‌ மூலம்‌ 
உற்பத்திச்‌ செயற்பாட்டின்‌ மாறும்‌ உள்ளீடுகளை மாற்றும்போது மொத்தப்‌ பயன்‌ விளையியும்‌, 
எல்லைப்பயன்‌ வளையியும்‌ எவ்வாறு செயற்படும்‌ என்பது தொடர்பானதாகும்‌. இது மாணவர்களுக்கு 
67% ஆன கடினத்தன்மையைக்‌ காட்டுவதனூடாக பெரும்பாலான பரீட்சார்த்திகளுக்கு குறிப்பிட்ட 
தலைப்பு தொடர்பான போதியளவு அறிவும்‌ விளக்கமின்மையும்‌ காணப்படாமை புலப்படுகின்றது. 
எனவே குறிப்பிட்ட தலைப்பு தொடர்பாக அறிவு, விளக்கம்‌ மற்றும்‌ பயன்பாடு தொடர்பான 


திறன்களை மாணவர்களிடையே வளர்க்க வேண்டும்‌. 


x 20ஆம்‌ வினாவின்‌ மூலம்‌ தனியுரிமை நிறுவனமொன்றின்‌ சந்தையின்‌ செல்வாக்குப்‌ பற்றியதாகும்‌. 
விண்ணப்பதாரிகளில்‌ 16% ஆனோர்‌ சரியான விடையளித்துள்ளதன்‌ மூலம்‌ பெரும்பாலான 
மாணவர்களுக்கு இவ்வினா கடினமானதாகக்‌ காணப்பட்டமை புலப்படுகின்றது. தனியுரிமைச்‌ 
சந்தையின்‌ பண்புகள்‌ மற்றும்‌ தனியுரிமை நிறுவனத்தின்‌ சந்தையில்‌ செல்வாக்கு தொடர்பான 
போதியளவு அறிவை மாணவர்களுக்குப்‌ பெற்றுக்கொடுக்க வேண்டும்‌. 


x 21 ஆம்‌ வினா பெரும்பாலான பரீட்சார்த்திகளுக்கு கடினமான வினாவாகும்‌. இவ்வினாவின்‌ கடினச்‌ 
சுட்டி 64% எனக்‌ காணப்படுவதால்‌ இது உறுதியாகின்றது. நிறவனமொன்றின்‌ சமநிலையை 
நிர்ணயிக்கும்போது பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனை பற்றி வினவப்பட்ட வினாவாகும்‌. 
நிறுவனமொன்று சமநிலையை அடையும்போது அதாவது இலாபத்தை உச்சப்படுத்தும்‌ 
வெளியீட்டைத்‌ தீர்மானிக்கும்போது உயர்வடையும்‌ எல்லைச்‌ செலவு வருமானத்துக்குச்‌ சமனாக 
வேண்டும்‌ என்பதை மாணவர்களுக்கு வரைபுகள்‌, புள்ளிவிபரங்கள்‌, அட்டவணைகள்‌ மூலம்‌ 


தெளிவு படூத்த வேண்டும்‌. 


க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
= 2] = 


Download Past Papers at : www.freebooks.Ik 


25 ஆம்‌ வினாவின்‌ இலகுதன்மை 37% ஆகக்‌ காணப்படுவதன்‌ மூலம்‌ பரீட்சார்த்திகளில்‌ 
பெரும்பாலானோர்‌ கடினத்தன்மை காணப்படுகின்றது என்பதைக்‌ காட்டலாம்‌. குறிப்பிட்ட 
வருடத்தின்‌ மொத்த தேசிய உற்பத்தி நிலையான விலையில்‌ மதிப்பீடு செய்யும்‌ முறையையும்‌ 
அது அடிப்படை ஆண்டின்‌ மொத்தத்‌ தேசிய உற்பத்தியை விட உயர்வடைவதில்‌ செல்வாக்கு 
செலுத்தும்‌ காரணியாது என்பதாகும்‌. எனினும்‌ பெரும்பாலான வீதமான மாணவர்களுக்கு இது 
பற்றிய அறிவையும்‌ விளக்கத்தையும்‌ அடையவில்லை. 


30 ஆவது வினாவின்‌ இலகுதன்மை 22% எனத்‌ தாழ்ந்த மட்டத்தில்‌ காணப்படூவதன்‌ மூலம்‌ திறந்த 
பொருளாதாரத்தில்‌ பேரினப்‌ பொருளாதார உறுதியைப்‌ பேணும்‌ நியதிகளை பெரும்பாலான 
பரீட்சார்த்திகள்‌ விளங்கிக்‌ கொள்ளாமை இதன்‌ மூலம்‌ தெளிவாகக்‌ காணக்கூடியதாகவுள்ளது. 
எனவே பேரினப்‌ பொருளாதார உறுதிப்பாடு அதற்கான நியதிகள்‌ பற்றிய தெளிவை விருத்தி 


செய்தல்‌ வேண்டும்‌. 


36 ஆவது வினாவின்‌ கடினத்தன்மை 70% ஐக்‌ காணப்படுவதன்‌ மூலம்‌ பெரும்பாலான 
பரீட்சார்த்திகளுக்கு பொருளாதார வளர்ச்சிக்காகப்‌ பயன்படுத்தப்படும்‌ நிரம்பல்‌ பக்க ஊக்குவிப்புக்‌ 
கொள்கை பற்றிய பூரணமான அறிவு காணப்படவில்லை என்பதாகும்‌. எனவே நிரம்பல்‌ பக்க 
ஊக்குவிப்புக்‌ கொள்கை பற்றியும்‌ அவற்றுக்குப்‌ பயன்படும்‌ மாற்று முறைகள்‌ பற்றிய அறிவையும்‌ 


தெளிவையும்‌ மாணவர்களிடத்தில்‌ வளர்க்க வேண்டும்‌. 


1 ஆம்‌ வினாத்தாளில்‌ கூடிய கடினத்தன்மை 37 ஆம்‌ வினாவில்‌ காணப்படுகின்றது. இதன்‌ 
கடினத்தன்மை 96% ஆகும்‌. இதன்‌ மூலம்‌ இலங்கையின்‌ பொருளாதார வளர்ச்சிக்கு அதிகூடிய 
பங்களிப்பு செய்யும்‌ துறை பற்றி வினவப்படுவதாகும்‌. மொத்தத்‌ தேசிய உள்நாட்டு உற்பத்தியின்‌ 
உள்ளடக்கமும்‌ அதன்‌ வளர்ச்சிக்கு அல்லது பின்னடைவுக்கான துறை பற்றிய அறிவு 


மாணவர்களிடையே மிகவும்‌ தாழ்ந்த மட்டத்தில்‌ காணப்படுகின்றது. குறிப்பிட்ட தலைப்பு தொடர்பான 


நடைமுறைத்‌ தகவல்களையும்‌ அறிவையும்‌ மாணவர்களிடையே இற்றை நிலைப்படூத்தல்‌ 


வேண்டும்‌. 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
= 22 = 


Download Past Papers at : www.freebooks.Ik 


2.2 வினாத்தாள்‌ I இற்கு விடையளிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான விபரங்கள்‌ 


2.2.1 வினாத்தாள்‌ Il இன்‌ கட்டமைப்பு 


நேரம்‌ 03 மணித்தியாலங்கள்‌. 


இவ்வினாத்தாள்‌ இரண்டு பகுதிகளைக்‌ கொண்டது. 
உப பிரிவு “OF - அமைப்புக்‌ கட்டுரை வினாக்கள்‌ 05. 


உப பிரிவு ஆ” - அமைப்புக்‌ கட்டுரை வினாக்கள்‌ 05. 


குறைந்தது ஒரு பகுதியிலிருந்து 02 வினாக்களையேனும்‌ தெரிவு செய்து 05 வினாக்களுக்கு 


விடையளிக்க வேண்டும்‌. ஒரு வினாவுக்கு 20 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தம்‌ 100 புள்ளிகள்‌. 


இறுதிப்‌ புள்ளிக்‌ கணிப்பிடல்‌. 
வினாத்தாள்‌ I = 100 புள்ளிகள்‌ 
வினாத்தாள்‌ 11 = 100 புள்ளிகள்‌ 
இறுதிப்புள்ளிகள்‌ 200 + 2 = 100 புள்ளிகள்‌ 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
ee 


Download Past Papers at : www.freebooks. Ik 


2.2.2 வினாத்தாள்‌ 11 - எதிர்பார்க்கப்பட்ட விடைகள்‌, புள்ளி வழங்கும்‌ திட்டம்‌, விடையளித்தல்‌ 
தொடர்பான அவதானிப்புக்கள்‌, முடிவுகள்‌ மற்றும்‌ ஆலோசனைகள்‌. 


* 1 ஆம்‌ வினாத்தாள்களுக்கான விடையளித்தல்‌ தொடர்பான அவதானிப்பு வரைபு 2, 3, 4.1, 4.2 
என்பவற்றில்‌ காட்டப்பட்டுள்ளது. 


வினா இலக்கம்‌ - 01 


உப பிரிவு “அ' 
(இப்பிரிவிலிருந்து குறைந்தபட்சம்‌ இரு வினாக்களைத்‌ தெரிவுசெய்க.) 

1. (i) சமூகங்கள்‌ எப்போதும்‌ தெரிவுப்‌ பிரச்சினைக்கு முகங்கொடுப்பதேன்‌ என விளக்குக. (04 புள்ளிகள்‌) 
(ii) முயற்சியாண்மையானது ஏனைய உற்பத்திக்‌ காரணிகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது ? (04 புள்ளிகள்‌) 
(111) “மூலதனம்‌”, “முதலீடு' என்பவற்றுக்கிடையிலான வேறுபாடுகளைக்‌ குறிப்பிடுக. (04 புள்ளிகள்‌) 
(IV) நாடொன்றில்‌ மனித வளத்தின்‌ விளைதிறனை மேம்படுத்த மேற்கொள்ளப்படக்‌ கூடிய நடவடிக்கைகள்‌ 

எவை ? (04 புள்ளிகள்‌) 
(V) சந்தைப்‌ பொருளாதாரமொன்றில்‌ உற்பத்தித்‌ தொழினுட்பத்தைத்‌ தெரிவு செய்வது பற்றிய பிரச்சினை 
தீர்க்கப்படும்‌ விதத்தை விளக்குக. (04 புள்ளிகள்‌) 


எதிர்பார்த்த விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


(1) (0) பின்வரும்‌ காரணங்களால்‌ சமூகங்கள்‌ எப்போதும்‌ தெரிவுப்‌ பிரச்சினையை எதிர்கொள்கின்றன. 
- அளவற்ற மனித விருப்பங்களுடன்‌ ஒப்பிடுகையில்‌ வளங்கள்‌ சார்பளவில்‌ வரையறுக்கப்பட்ட 
அளவில்‌ உள்ளமை. (03 புள்ளிகள்‌) 


-  வளங்களுக்கு மாற்றுப்‌ பயன்பாடு உள்ளமை. (01 புள்ளி) 


(11) முயற்சியாண்மையானது ஏனைய உற்பத்திக்‌ காரணிகள்‌ ஈடுபடாத பின்வரும்‌ நடவடிக்கைகளை 
மேற்கொள்கின்றது. 
- உற்பத்திக்‌ காரணிகளை ஒருங்கிணைத்து உற்பத்தியை ஒழுங்குபடூத்துகின்றது. 
- உற்பத்தி தொடர்பான கொள்கைத்‌ தீர்மானங்கள்‌ எடுக்கின்றது. 
-  இடர்பராயத்தை எதிர்கொள்கின்றது. 
-  கண்டுூபிடிப்புகளிலும்‌ புத்தாக்கங்களிலும்‌ ஈடுபடுகின்றது. 
-  நேர்கணிய, பூச்சிய அல்லது எதிர்கணிய வருவாயை உழைக்கின்றது. 
(ஒரு விடயத்திற்கு ஒரு புள்ளி வீதம்‌ 04 புள்ளிகள்‌) 


(111) மூலதனம்‌ பற்றிய வரைவிலக்கணம்‌ பின்வருவனவற்றை உள்ளடக்கியிருக்க வேண்டும்‌. 
- மனிதனால்‌ உருவாக்கப்பட்டதொரு உற்பத்திக்‌ காரணி. 
- உற்பத்தியை மேற்கொள்ளும்‌ கருவி. 
- உற்பத்தி நடவடிக்கையில்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ ஈடுபடுத்தப்படூபவை. 
- மெய்‌ / பெளதீக ரீதியிலான எண்ணக்கருவாகும்‌. 
-  பெறுமானத்‌ தேய்வுக்கு உட்படும்‌. 
(ஏதேனும்‌ இரு விடயங்களுக்கு 01 புள்ளி) 


முதலீடு பற்றிய வரைவிலக்கணம்‌ பின்வருவனவற்றை உள்ளடக்கியிருக்க வேண்டும்‌. 

- மூலதனப்‌ பொருள்களை உருவாக்கும்‌ பொருட்டு வளங்களைப்‌ பயன்படுத்தும்‌ 
செயன்முறையாகும்‌. 

- சேமிப்பின்‌ ஊடாக முதலீட்டு வளங்கள்‌ பெறப்படுகின்றன. 


(ஏதேனும்‌ இரு விடயங்களுக்கு 01 புள்ளி) 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
my ge 


Download Past Papers at : www.freebooks. Ik 


முதலீட்டுக்கும்‌ மூலதனத்திற்கும்‌ இடையிலான வேறுபாடுகள்‌. 


மூலதனம்‌ ஒரு இருப்பு மாறியாகும்‌ அதேவேளை முதலீடானது ஒரு பாய்ச்சல்‌ மாறியாகும்‌. 


மூலதனம்‌ பெறுமானத்‌ தேய்வுக்கு உட்படும்‌. 


மூலதனம்‌ முதலீட்டின்‌ மூலம்‌ மீளக்‌ கட்டியெழுப்பபட 


பெறுமானத்‌ தேய்வுக்கு உட்ட 


வேண்டும்‌. 


(ஏதேனும்‌ இரு விடயங்களுக்கு 02 புள்ளிகள்‌) 


கல்வியையும்‌ பயிற்சியையும்‌ வழங்கல்‌. 


(iv) 


சுகாதார மற்றும்‌ போஷாக்கு நிலைமைகளை மேம்படுத்தல்‌. 


புதிய தொழிநுட்பத்தை அறிமுகப்படுத்தலும்‌ ஊக்குவித்தலும்‌. 


நேர்‌ நிலைச்‌ சிந்தனைகளை விதைத்தல்‌. 


பெளதீக மூலதனத்தை மேம்படுத்தல்‌. 


(ஒரு விடயத்திற்கு 1 புள்ளி வீதம்‌ 4 விடயங்களுக்கு 04 புள்ளிகள்‌) 


சந்தைப்‌ பொருளாதாரத்தில்‌ உற்பத்தித்‌ தொழிநுட்பத்தைத்‌ தெரிவு செய்வது பற்றிய பிரச்சினை 


விலைப்‌ பொறிமுறையினூடாகத்‌ தீர்க்கப்படும்‌. 


(v) 


உற்பத்திக்‌ காரணிகளின்‌ சார்பு விலைகளைக்‌ கருத்திற்‌ கொள்வதன்‌ மூலம்‌ மாற்றீடான 


தொழில்நுட்பங்கள்‌ தெரிவு செய்யப்படும்‌. 


இலாப உச்சப்படூத்தல்‌. 


செலவை இழிவு படூத்தலின்‌ அடிப்படையில்‌ உற்பத்தி தொழில்நுட்பம்‌ தெரிவு செய்யப்படும்‌. 


2 புள்ளிகள்‌ வீதம்‌ 04 புள்ளிகள்‌) 


(இரு விடயங்களுக்கு தலா 


ம்‌ 


ம்‌ ஆலோசனைகளு 


ப்புகளும்‌ முடிவுகளு 


தொடர்பான அவதானி 


த்துள்ளமை 


வினாவிற்கு விடையளித்‌ 


ஆம்‌ 


1 


i 
© = 
> ë 
2 e 
டட 
a = 
. 
Ë E 
DA 
€ 
5 
6 % 
g 
B 
Ñ 
- 
விவ்‌ 
— A 
O 5 


ரள விதம்‌ 


பெற்றுள்ள 


` 
8 


ளி 


ற்குப்‌ புள்‌ 


வினாவி 


இவ்வினாவுக்குரிய புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 


O- 5 புள்ளி ஆயிடையில்‌ 21% 
6-10 புள்ளி ஆயிடையில்‌ 32% 
11-15 புள்ளி ஆயிடையில்‌ 34% 


16-20 புள்ளி ஆயிடையில்‌ 13% 


ஆனோர்‌ புள்ளி பெற்றுள்ளனர்‌. 


“அ 000000000000000000000000000000%% +, 


266606 


0.0, 


š 
8 





க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


ட 


Download Past Papers at : www.freebooks.Ik 


இவ்வினா 05 உபபிரிவுகளைக்‌ கொண்டுள்ளது. 
அதில்‌ இலகுதன்மை குறைந்த உபபிரிவு (Hi) 
காணப்படுவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 34% 
ஆகும்‌. அத்தோடு உபபிரிவு (1) இலகுவானதாக 
காணப்படுவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 72% 
ஆகும்‌. 


வினாவின்‌ பகுதிகளுக்கான இலகுதன்மை 























2 ஆம்‌ வினாவின்‌ பகுதிகள்‌ 





* (1) ஆம்‌ பிரிவின்‌ இலகுதன்மை 72% ஆகும்‌. (1) ஆம்‌ பிரிவின்‌ மூலம்‌ தெரிவு தொடர்பான பிரச்சினைகளும்‌ அதற்கு 
ஏதுவான காரணிகளும்‌ வினவப்படூகின்றது. பெரும்பாலானவர்கள்‌ வெற்றிகரமான விடையளித்திருந்தாலும்‌ 
தவறான விடையளிப்பதற்கு தெரிவு தொடர்பான பிரச்சினைகளுக்கு காரணமான வரையறையற்ற தேவையுடன்‌ 
ஒப்பிடும்போது வளங்கள்‌ வரையறையுள்ளதாகவும்‌ வளங்கள்‌ மாற்றுப்‌ பயன்பாடு உள்ளதாகவும்‌ உள்ள 
நிலை தொடர்பான அறிவு காணப்படாமையாகும்‌. குறிப்பிட்ட காரணி தொடர்பான அறிவு காணப்படாமையாகும்‌. 
குறிப்பிட்ட காரணி தொடர்பாக விளக்கமளிக்கக்‌ கூடிய வகையில்‌ கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயற்பாடுகளை 
ஒஓழுங்கமைத்தல்‌ வேண்டும்‌. 


* (H) ஆம்‌ பிரிவின்‌ இலகுதன்மை 54% ஆகும்‌. முயநீசியாண்மையுடன்‌ ஏனைய உற்பத்திக்‌ காரணிகளை 
ஒப்பிட்டு அதற்கான காரணிகளை முன்வைக்க முடியாதுள்ளதால்‌ பெரும்பாலான மாணவர்களால்‌ மொத்தப்‌ 
புள்ளிகளைப்‌ பெற முடியவில்லை. 4 வேறுபாடுகளுக்கு 4 புள்ளிகள்‌ வழங்கப்படுவதுடன்‌ மாணவர்கள்‌ 2 
அல்லது 3 காரணிகளையே முன்வைத்திருந்தனர்‌. ஏனைய காரணிகளுடன்‌ ஓப்பிட்டு பூண விடையை 


அளிக்கக்‌ கூடிய வகையில்‌ மாணவர்களை ஈடுபடுத்த வேண்டும்‌. 


x (Hi) ஆம்‌ பிரிவின்‌ இலகதன்மை 34% ஆகும்‌. மூலனத்துக்கும்‌ முதலீட்டூக்கும்‌ இடையிலான வேறுபாடு 
இவ்வினாவின்‌ மூலம்‌ கேட்கப்பட்டது. பெரும்பாலான மாணவர்களுக்கு இவ்வினாவிற்கு விடையளிக்க 
முடியாமைக்கான காரணம்‌ மூலதனத்திந்கு சரியான வரைவிலக்கணமும்‌ அதற்கே உரித்தான 
சிறப்பியல்புகளையும்‌ இனங்காண முடிந்தாலும்‌, முதலீட்டின்‌ சிறப்பியல்புகளை இனங்காண முடியாமல்‌ 
போனமையாகும்‌. எனலே மூலதனத்தின்‌ இயல்புகளையும்‌ முதலீட்டின்‌ இயல்புகளையும்‌ ஒப்பிடுவதற்கான 


திறமை மாணவர்களிடையே ஊக்குவித்தல்‌ வேண்டும்‌. 


* (iv) ஆம்‌ பிரிவின்‌ இலகுதன்மை 54% ஆகும்‌. நாடொன்றின்‌ மனித வளத்தின்‌ விளைதிறனை மேம்படுத்துவதற்கு 
மேற்கொள்ளக்‌ கூடிய நடவடிக்கை தொடர்பாக அரைவாசிக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு தெளிவாக 
விளங்கிக்‌ கொள்ளக்‌ கூடிய ஆற்றல்‌ காணப்படாமை இதன்‌ மூலம்‌ புலனாகின்றது. மனித வள வினைதிறனை 


மேம்படுத்தக்‌ கூடிய காரணிகள்‌ தொடர்பான அறிவை விருத்தி செய்தல்‌ வேண்டும்‌. 


* (v) ஆம்‌ பிரிவின்‌ இலகுதன்மை 48% ஆகும்‌. சந்தைப்‌ பொருளாதாரத்தில்‌ உற்பத்தித்‌ தொழில்நுட்பத்தைத்‌ 
தெரிவு செய்தல்‌ தொடர்பான பிரச்சினையைத்‌ தீர்க்கும்‌ முறை பற்றிய ஆற்றல்‌ மாணவர்களிடையே 
காணப்படவில்லை என்பது இதன்‌ மூலம்‌ தெளிவாகின்றது. தொழில்நுட்பத்தைத்‌ தெரிவு செய்தல்‌ தொடர்பான 
பிரச்சினை எனும்போது எவ்வாறு உற்பத்தி செய்தல்‌ என்ற பிரச்சினையும்‌, சந்தைப்‌ பொருளாதாரம்‌ 
இப்பிரச்சினையை சிறப்பான முறையில்‌ எவ்வாறு தீர்த்துக்‌ கொள்ளும்‌ என்பது பற்றியும்‌ மாணவர்களிடம்‌ 
அறிவை விருத்தி செய்தல்‌ வேண்டும்‌. 


க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 26 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 02 


2. 


(i) 
(iD 


(iii) 


(iv) 


உற்பத்தி இயல்தகவு வளையி என்றால்‌ என்ன என்பதை வரைபடம்‌ ஒன்றைப்‌ பயன்படூத்தி 


விளக்குக. (04 புள்ளிகள்‌) 
உற்பத்தி வளங்களைப்‌ பயன்படுத்தும்போது கூடிச்செல்லும்‌ அமையச்‌ செலவு ஏற்படுவதற்கான 
காரணங்கள்‌ எவையென விளக்குக. (04 புள்ளிகள்‌) 


பின்வரும்‌ நிகழ்வுகளை உற்பத்தி இயல்தகவு வளையி வரைபடங்களைப்‌ பயன்படுத்தி விளக்குக. 
(அ) நாட்டிலிருந்து வெளியேறிய தொழில்வாண்மையாளர்களில்‌ கணிசமான எண்ணிக்கையினர்‌ 

நாடு திரும்புதல்‌ (02 புள்ளிகள்‌) 
(ஆ) இயற்கை அனர்த்தமொன்றின்‌ காரணமாக நாட்டின்‌ மூலதன வளங்கள்‌ அழிவடைதல்‌ (02 புள்ளிகள்‌) 
(இ) பாதைக்‌ கட்டமைப்பு விரிவாக்கப்பட்டதன்‌ காரணமாக இதுவரை காலமும்‌ 


பயன்படுத்தப்படாதிருந்த கிராமிய வளங்கள்‌ உற்பத்தியில்‌ பயன்பாட்டுக்கு உட்படல்‌ (02 புள்ளிகள்‌) 
(E) ஆடைக்‌ கைத்தொழிலுடன்‌ ஒப்பிடுகையில்‌ சுற்றுலாக்‌ கைத்தொழிலானது துரித வேகத்தில்‌ 
விரிவாக்கமடைதல்‌ (02 புள்ளிகள்‌) 


பொருளாதாரமொன்றில்‌ தரப்பட்ட தொழினுட்பத்தின்கீழ்‌ நாட்டின்‌ வளங்களை பூரண வேலைவாய்ப்பில்‌ 
ஈடுபடுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய X மற்றும்‌ Y ஆகிய பொருள்களின்‌ சேர்க்கைகள்‌ பின்வரும்‌ 
அட்டவணையில்‌ காட்டப்பட்டூுள்ளன. 


உற்பத்திச்‌ சேர்க்கை X பொருள்‌ - அலகுகள்‌ Y பொருள்‌ - அலகுகள்‌ 


(அ) இப்பொருளாதாரத்தின்‌ உற்பத்திச்‌ சேர்க்கைப்‌ புள்ளிகளிடையே (A-B, B-C, C-D, D-E 
மற்றும்‌ E-F) பொருளின்‌ அமையச்‌ செலவினைக்‌ கணிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 
(ஆ) மேற்படி அட்டவணைக்கமைய X பொருளின்‌ 40 அலகுகளையும்‌ Y பொருளின்‌ 60 
அலகுகளையும்‌ கொண்ட சேர்க்கையினை உற்பத்தி செய்யும்‌ நிலைமையிலிருந்து X பொருளின்‌ 
60 அலகுகளையும்‌ Y பொருளின்‌ 80 அலகுகளையும்‌ கொண்ட சேர்க்கையினை உற்பத்தி 
செய்யும்‌ நிலைக்கு மாற்றமடையும்போது அமையச்‌ செலவொன்று காணப்படுமா ? உமது 
விடைக்கான காரணங்களைக்‌ குறிப்பிடுக. (02 புள்ளிகள்‌) 





எதிர்பார்த்த விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


2 


(i) 


பொருளாதாரமொன்றில்‌ குறிப்பிட்ட காலப்பகுதியில்‌ நிலவும்‌ தொழில்நுட்பத்தின்‌ கீழ்‌ சகல 
வளங்களையும்‌ உயர்ந்தபட்ச வினைத்திறனுடன்‌ பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய இரண்டு 
பொருள்களின்‌ பதிலீடான வெளியீட்டுச்‌ சேர்க்கைகளைக்‌ காட்டும்‌ எல்லை, உற்பத்தி இயல்தகவு 
வளையி (PPC) எனப்படும்‌. 


பொருள்‌ Y 






அடையக்‌ கூடிய 
பிரதேசம்‌ 
Q iT X 
வ்‌ (02 புள்ளிகள்‌) 
(வரைபடமானது இரு பொருள்களையும்‌ இரு அச்சுகளில்‌ காட்டி, வளையி உற்பத்தி, இயல்தகவு 
வளையி எனப்‌ பெயரிடப்பட்டிருக்க வேண்டும்‌. அல்லது அடையக்கூடிய, அடைய முடியா பிரதேசங்கள்‌ 
சரியாகக்‌ காட்டி வரையப்பட்டிருக்க வேண்டும்‌.) 


(வளையியின்‌ வடிவம்‌ முக்கியமன்று.) (02 புள்ளிகள்‌) 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
ie 


Download Past Papers at : www.freebooks. Ik 


G) - வளங்கள்‌ ஓரினத்தன்மை வாய்ந்தனவாக இல்லாமை. (02 புள்ளிகள்‌) 
- ஓரு கைத்தொழிலில்‌ வளங்களின்‌ வினைத்திறன்‌ மற்றொரு கைத்தொழிலில்‌ சமமாக 
இருக்காது. 
- இரு பொருள்‌ உற்பத்தி தொடர்பிலும்‌ பயன்படூத்தப்படும்‌ தொழிநுட்பம்‌ வேறுபடல்‌. 


(இரு விடயங்களுக்கு தலா 2 புள்ளிகள்‌ வீதம்‌ 04 புள்ளிகள்‌) 





ல PP: PPG பொருள்‌ X 


வெளிநாடுகளில்‌ வசித்த மொழி வல்லுநர்கள்‌ கணிசமான எண்ணிக்கையில்‌ நாடு திரும்புவதன்‌ 
காரணமாக பொருளாதாரத்தின்‌ வளங்கள்‌ அதிகரிக்கும்‌ நிலையில்‌ பொருளாதாரத்தின்‌ உற்பத்தி 
இயலளவு அதிகரிக்கும்‌. இது உற்பத்தி இயல்தகவு வளையியின்‌ வலப்புற நகர்வின்‌ மூலம்‌ 
காட்டப்பட முடியும்‌. 

(வரைபடத்திற்கு 1 புள்ளி, விளக்கத்திற்கு 1 புள்ளி) 


(வ) 
பொருள்‌ Y 








= நட நந 


ப PPG PPC, பொருள்‌ X 
மூலதன வளங்கள்‌ அழிவடைவதனால்‌ உற்பத்தி இயலளவில்‌ வீழ்ச்சி ஏற்படும்‌. இது உற்பத்தி 


இயல்தகவு வளையியின்‌ உட்புற நகர்வின்‌ மூலம்‌ காட்டப்பட முடியும்‌. 


(வரைபடத்திற்கு 1 புள்ளி, விளக்கத்திற்கு 1 புள்ளி) 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_2௨- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(iv) 


(இ) 


(ஈ) 


(அ) 


பொருள்‌ Y 





° PPC பொருள்‌ X 


இதுவரை காலமும்‌ பயன்படுத்தமாதிருந்த வளங்கள்‌ பயன்படுத்தப்படுவதனால்‌ உற்பத்தி 
அதிகரிக்கும்‌. இதனை உற்பத்தி இயல்தகவு வளையியின்‌ உட்புறமுள்ள ஒரு புள்ளியிலிருந்து 
உற்பத்தி இயல்கதவு வளையியை நோக்கி ஒரு அசைவின்‌ 

(வரைபடத்திற்கு 1 புள்ளி, விளக்கத்திற்கு 1 புள்ளி) 


பொருள்‌ Y 
ஆடைக்‌ கைத்தொழில்‌ 
உற்பத்தி அலகுகள்‌ 


சுற்றுலாக்‌ கைத்தொழில்‌ உற்பத்தி அலகுகள்‌ 


ஆடைக்‌ கைத்தொழிலின்‌ உற்பத்தியைவிட சுற்றுலாக்‌ கைத்தொழிலின்‌ உற்பத்தி அதிகளவில்‌ 
உயரும்‌. சுற்றுலாக்‌ கைத்தொழில்‌ தொடர்பில்‌ உற்பத்தி இயல்தகவு வளையி அதிக தூரம்‌ 
இடம்பெறும்‌. 

(வரைபடத்திற்கு 1 புள்ளி, விளக்கத்திற்கு 1 புள்ளி) 


தரப்பட்ட புள்ளிகளுக்கு இடையிலான அமையச்‌ செலவுகள்‌ பின்வருமாறு. 


Y பொருள்‌ அலகுகள்‌ 


A-B æ 0.5 Y பொருள்‌ அலகுகள்‌ 
15 ! . 
B-C ட * 0.75 Y பொருள்‌ அலகுகள்‌ 
20 k ! 
C -D 1 - ] Y பொருள்‌ அலகுகள்‌ 
32 
D -E x * 1.75 Y பொருள்‌ அலகுகள்‌ 
70 I 
E -F 2 3.5 Y பொருள்‌ அலகுகள்‌ 


(02 புள்ளிகள்‌) 


க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
-29- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


அமையச்‌ செலவு ஏற்பட மாட்டாது. 


(ஆ) = 


வேலையற்றிருக்கும்‌ வளங்களைப்‌ பயன்படுத்தும்போது அமையச்‌ செலவு ஏற்படாது. 


உற்பத்தி இயல்தகவு வளையியின்‌ உட்புறமுள்ள ஒரு புள்ளியிலிருந்து வளையியை 


நோக்கி ஒரு அசைவின்போது அமையச்‌ செலவில்லை. 


(1 புள்ளி) 


ம்‌ 


ம்‌ ஆலோசனைகளு 


ப்புகளும்‌ முடிவுகளு 


தொடர்பான அவதானி 


த்துள்ளமை 


2ஆம்‌ வினாவிற்கு விடையளி 


02 ஆம்‌ வினாவிற்கு பரீட்சார்த்திகளில்‌ 78.89% 
சதவீதத்தினர்‌ விடையளித்துள்ளனர்‌. (வரைபு 2). 


ள்ள விதம்‌ 


பெற்று 


6 
ம்‌ 


ளி 


ற்குப்‌ புள்‌ 


வினாவி 


இவ்வினாவுக்குரிய புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 


0- 5 புள்ளி ஆயிடையில்‌ 22% 
6-10 புள்ளி ஆயிடையில்‌ 29% 


15 புள்ளி ஆயிடையில்‌ 31% 
16 - 20 புள்ளி ஆயிடையில்‌ 18% 
ஆனோர்‌ புள்ளி பெற்றுள்ளனர்‌. 


11 


(௫262662626 





இவ்வினா 04 உபபிரிவுகளைக்‌ 


ே 
5 
2 
டு 
ப்‌ 
Ñ 
6) 
= 
al 
௮ 
2 
டு 
ப்‌ 
Ñ 
= 
2 
Ë 
ட்‌ 


கொண்டுள்ளதுடன்‌ அதில்‌ 


இலகுதன்மை கூடிய பிரிவாக 


11 காணப்படுகின்றது. அதன்‌ 











6) 
5 
ட 
மி 
“HBL 
“EX 
= 
Hb 
va 
e— 
3 


“இ. 
KB 
1B 
T 
= 
= 
G 
ட 
ட்‌ 
KB 
“ஜி 
“5. 
= 
Hb 
| 
= 
m 
I 
| 
ண 
an 
=, 
5) 
வ 
e) 
= 
=: 
= 
= 
= 
G 
= 
க 
பி 
2, 
=. 
= 
KB 
“1B 
T 
= 
_] 
G 
T 
KB 
= 
9 
= 
KB 
=, 
=, 
@ 
° 


இலகுதன்மை 64% ஆகும்‌. 


பெரும்பாலான 





வினாவாகும்‌. 











தொடர்பான 






































2 ஆம்‌ வினாவின்‌ பகுதிகளும்‌ உபபகுதிகளும்‌ 























பயன்படுத்தி விளக்குவது 


2, 
G 
B 
@ 
= 
E 
= 
E 
ட 
3 
E 
E 
z 
டூ 
ட 
@ 
ப்‌ 
மி, 
`e 
= 
இ 
ஜி) 
6) 
J 
A 
al 
s 
ட) 
ல 
ல 
2 
= 
6 
ட்‌ 
மி, 
டு) 
ட 
இ 
‘8 
E 
GA 
= 
= 
ல 
x 


விளக்கமளிக்கவும்‌ 


தவறியுள்ளமைக்கு உற்பத்தி இயல்தகவு வளையியைப்‌ பற்றிச்‌ சரியாக 


சரியாக அச்சுகளைப்‌ பயன்படுத்தி வரைபடத்தில்‌ காட்ட முடியாமல்‌ போனமையும்‌ காரணமாகும்‌. 


திறனையும்‌ விருத்தி செய்தல்‌ 


விதத்தில்‌ அறிவையும்‌ 


இப்பிரச்சினையைத்‌ தீர்க்கக்கூடிய 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


- 30 - 


Download Past Papers at : www.freebooks. Ik 


x (H) ஆம்‌ பிரிவின்‌ இலகுதன்மை 64% ஆகும்‌. இப்பிரிவே இலகுதன்மை கூடிய பிரிவாகும்‌. உற்பத்தி 


இயல்தகவு எல்லை வளையின்‌ அடிப்படையில்‌ கூடிச்‌ செல்லும்‌ அமையச்‌ செலவு ஏற்படுவதற்கான 


காரணிகளைப்‌ பெயரிட பெரும்பாலான மாணவர்களால்‌ முடிந்துள்ளது. எனினும்‌ காரணிகளைப்‌ 


பெயரிடும்போது ஒவ்வொரு காரணகளினதும்‌ முக்கியத்துவத்தைப்‌ பெயரிட்டமை திருப்திகரமானதாக 


அமையவில்லை. முக்கியமாக அமையச்‌ செலவு அதிகரிப்பதற்கான காரணிகள்‌, ஒரு உற்பத்திக்கு 


கூடிய வினைத்திநனூடாக வளங்களை ஏனைய உற்பத்திக்கு அதே முறையில்‌ வினைத்திறன்‌ 


காணப்படாமை போன்ற காரணிகளை மாணவர்களால்‌ சரியான முறையில்‌ விளங்கிக்‌ கொள்ள 


முடியவில்லை என்பது புலனாகின்றது. எனவே இது தொடர்பான விடயங்களுடன்‌ கூடிய அறிவை 


மாணவர்களிடம்‌ விருத்தி செய்தல்‌ வேண்டும்‌. 


x (Hi) ஆம்‌ பிரிவில்‌ உற்பத்தி இயல்தகவு வளையியின்‌ பிரயோக ரீதியான பயன்பாட்மை விளங்கிக்‌ 


கொள்ளக்கூடியதாக உள்ளதுடன்‌ அது 04 பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளது. ஒவ்வொரு பிரிவினதும்‌ 


இலகுதன்மை பல வித்தியாசங்கள்‌ காணப்படுகின்றன. 


(௮) 


(அ) 


(இ) 


(FF) 


உபபிரிவின்‌ இலகுதன்மை 54% ஆகும்‌. தொழில்வாண்மையாளர்கள்‌ மீண்டும்‌ நாடு திரும்புதல்‌ 
மூலம்‌ நாட்டின்‌ வள ஒதுக்கு அதிகரிக்கும்‌ என்பதை விளங்க வைத்தல்‌ வேண்டும்‌. உற்பத்தி 
இயல்தகவு வளையி மாறும்‌ திசையை சரியாகக்‌ காட்டாமை போன்ற காரணிகளால்‌ புள்ளி 
பெறும்போது குறைபாடூகள்‌ காட்டப்பட்டது. 

உபபிரிவின்‌ இலகுதன்மை 60% ஆகும்‌. மூலதன வளங்கள்‌ அழிவடைதல்‌, உற்பத்தி 
இயல்தகவு எல்லையை எவ்வாறு பாதிக்கும்‌ என்பது கேட்கப்பட்டூள்ளது. பெரும்பாலான 
மாணவர்கள்‌ குறிப்பிட்ட விடயம்‌ தொடர்பான அறிவை வளர்த்திருந்தாலும்‌ சிறு தொகையினர்‌ 
இதில்‌ வெற்றி பெறாமைக்கு காரணம்‌ உற்பத்தி இயல்தகவு பற்றிய பிரயோக அறிவு 
இன்மையாகும்‌. 

உபபிரிவின்‌ இலகுதன்மை 45% ஆகும்‌. வளப்பயன்பாடு அதிகரித்தால்‌ உற்பத்தி இயல்தகவு 
எல்லை மூலம்‌ காட்டும்‌ முறையை பெரும்பாலான மாணவர்கள்‌ விளங்கிக்‌ கொள்ள வில்லை 


என்பது இதன்மூலம்‌ புலப்படுகின்றது. 


பிரிவின்‌ இலகுதன்மை 37% ஆகும்‌. இது (111) ஆம்‌ பிரிவின்‌ இலகுதன்மை குறைந்த பிரிவாகும்‌. 
உற்பத்தி இயல்தகவு வளையி நகரும்போது ஒப்பீட்டு ரீதியில்‌ கூடுதலாக நகரும்‌ முறையை 
சரியாக இனங்காண மாணவர்களின்‌ அவதானத்தை ஏற்பத்த வேண்டும்‌. 


உற்பத்தி இயல்தகவு எல்லையின்‌ பிரயோக ரீதியான பயன்பாட்டை உறுதிப்படுத்தும்‌ வகையில்‌ 
பல்வகைத்‌ தன்மையான பயிற்சிகளில்‌ ஈடுபடூத்துவதன்‌ மூலம்‌ மாணவர்களின்‌ திறமையை 
வளர்க்க முடியும்‌. 


x (iv) ஆம்‌ பிரிவு, உற்பத்தி இயல்தகவு எல்லை வளையி மூலம்‌ கூடிச்‌ செல்லும்‌ அமையச்‌ செலவினை 


புள்ளிவிபர ரீதியாக பகுப்பாய்வு செய்வதில்‌ அவதானத்தைச்‌ செலுத்துவதாகும்‌. இது 2 உபபிரிவுகளைக்‌ 


கொண்டது. 


(௮) 


(ஆ) 


உபபிரிவின்‌ இலகுதன்மை 58% ஆகும்‌. வழங்கப்பட்ட தரவுகளைப்‌ பயன்படுத்தி எல்லை 
அமையச்‌ செலவினைக்‌ கணிக்கக்‌ கூடிய திறனை மாணவர்களிடையே வளர்க்க 
வேண்டும்‌. 


உபபிரிவின்‌ இலகுதன்மை 42% ஆகும்‌. ஒப்பீட்டளவில்‌ கடினதன்மை கூடிய பிரிவாகும்‌. 
வழங்கப்பட்ட தரவுகளின்படி நிழவும்‌ உற்பத்திச்‌ சேர்க்கையில்‌ குறை தொழில்மட்ட நிலை 
என்பதை இனங்காணல்‌ தொடர்பாக மாணவர்களிடம்‌ காணப்பட்ட விளக்கம்‌ மிகவும்‌ குறைந்த 
மட்டத்தில்‌ காணப்படுவதுடன்‌, குறை தொழில்‌ மட்டம்‌ காணப்படும்‌ உற்பத்தி வளங்கள்‌, 
நிறை தொழில்‌ மட்ட நிலையில்‌ அமையச்‌ செலவின்றி உற்பத்தியை அதிகரிக்க முடியும்‌ 
என்பதை விளங்க வைத்தல்‌ வேண்டும்‌. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
aie 


Download Past Papers at : www.freebooks. Ik 


வினா இலக்கம்‌ 03 


3. (i) செல்லிடத்‌ தொலைபேசிகளுக்கான சந்தைக்‌ கேள்வியைத்‌ தீர்மானிக்கும்‌ காரணிகள்‌ எவை ? (05 புள்ளிகள்‌) 
(11) பொருளொன்றின்‌ விலைக்கும்‌ நிரம்பல்‌ தொகைக்கும்‌ இடையிலான நேர்த்‌ தொடர்பினைத்‌ 


தீரமானிக்கும்‌ பிரதான காரணிகள்‌ எவை ? (05 புள்ளிகள்‌) 
(111) பொருளொன்றின்‌ நிரம்பலில்‌ செல்வாக்குச்‌ செலுத்தும்‌ “ஏனைய E விலை' என்பதனால்‌ 
கருதப்படுவதென்ன ? (05 புள்ளிகள்‌) 


(iv) “சுதந்திரமான சந்தை ஒன்றில்‌ சமநிலையொன்று ஏற்பட வேண்டுமாயின்‌ உயர்ந்தபட்ச கேள்வித்‌ 
தொகையினை விடக்‌ குறைந்தபட்ச நிரம்பல்‌ தொகையானது குறைவாக இருத்தல்‌ வேண்டும்‌.” 
இக்கூற்றை வரைபடம்‌ ஒன்றின்‌ மூலம்‌ விளக்குக. (05 புள்ளிகள்‌) 


எதிர்பார்த்த விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


(3) @ 


கொள்வனவாளர்களின்‌ எண்ணிக்கை 


- செல்லிடத்த தொலைபேசிகளின்‌ விலைகள்‌ 
- நிலையான தொலைபேசிகளின்‌ விலைகள்‌ (பதிலீடூகள்‌) 
- Sim அட்டை விலைகள்‌, தொலைபேசி அழைப்புகளின்‌ கட்டணங்கள்‌ (நிரப்புப்‌ பொருள்‌) 
- நுகர்வோனிக்‌ வருமானம்‌ 
-  நுகர்வோனின்‌ சுவை 
- எதிர்கால விலை எதிர்பார்க்கைகள்‌ 
(கொள்வனவாளர்களின்‌ எண்ணிக்கை உள்ளடங்கலாக 
எவையேனும்‌ 4 விடயங்களுக்கு 4 புள்ளிகள்‌) 
(11) - நிரம்பல்‌ செய்வார்‌ பெறும்‌ இலாபங்கள்‌ 
- எல்லைச்‌ செலவு / எல்லை அமையச்‌ செலவு 


(ஒரு விடயத்திற்கு 3 புள்ளிகள்‌, இரு விடயங்களுக்கு 5 புள்ளிகள்‌) 


(111) - சமமான உள்ளீடுகளைப்‌ பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படத்தக்கள ஏனைய பொருள்களின்‌ 
விலைகள்‌ 

- சமமான தொழில்நுட்பத்தைப்‌ பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படத்தக்க ஏனைய பொருள்களின்‌ 
விலைகள்‌ 

(ஒரு விடயத்திற்கு 3 புள்ளிகள்‌, இரு விடயங்களுக்கு 5 புள்ளிகள்‌) 


(iv) - 
விலை 


Şi 


,. நிரம்பல்‌ வளையி இவ்வாறு அமையுமாயின்‌ 





-* . சமநிலை 
“ குறைந்த பட்ச Q, அதிகபட்ச குறைந்தபட்ச தொகை 
நிரம்பல்‌ கேள்வித்‌ நிரம்பல்‌ 
தொகை தொகை தொகை 
(2 புள்ளிகள்‌) 
Pe - சமநிலை விலை Qe - சமநிலைத்‌ தொகை 


குறைந்மபட்ச நிரம்பல்‌ தொகையும்‌, அதிகபட்ச கேள்வித்‌ தொகையும்‌ வரைபடத்திற்காட்டப்பட 
வேண்டும்‌. முறிவுபட்ட நிரம்பல்‌ வளையி 5, வரையப்பட வேண்டியது அத்தியாவசியமன்று. 
(2 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
ட 


Download Past Papers at : www.freebooks.Ik 


குறைந்தபட்ச நிரம்பல்‌ தொகையானது அதிகபட்ச கேள்வித்‌ தொகையைவிட உயர்வாக 

இருப்பின்‌ சந்தைச்‌ சமநிலை சாத்தியமில்லை. குறைந்தபட்ச நிரம்பல்‌ தொகையைவிட அதிகபட்ச 

கேள்வித்‌ தொகை உயர்வாக இருக்கும்போது மட்டுமே சந்தைச்‌ சமநிலை நாத்தியமாகும்‌. 
(வரைபடத்திற்கு 2 புள்ளிகள்‌, விளக்கத்திற்கு 3 புள்ளிகள்‌) 


3ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ 


03 ஆம்‌ வினாவிற்கு பரீட்சார்த்திகளில்‌ 44.87% 
சதவீதத்தினர்‌ விடையளித்துள்ளனர்‌. (வரைபு 2). 
இவ்வினாவுக்குரிய புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 

0- 5 புள்ளி ஆயிடையில்‌ 50% 

6-10 புள்ளி ஆயிடையில்‌ 28% 

11-15 புள்ளி ஆயிடையில்‌ 12% 


16-20 புள்ளி ஆயிடையில்‌ 10% 
ஆனோர்‌ புள்ளி பெற்றுள்ளனர்‌. 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 





வினாவின்‌ பகுதிகளுக்கும்‌ உபபகுதிகளுக்குமான இவ்வினா 4 உபபிரிவுகளைக்‌ கொண்டது. 


இலகுதன்மை அதில்‌ இலகுதன்மை குறைவான பிரிவாக 





(111) காணப்படுவதுடன்‌ ௮தன்‌ இலகுதன்மை 





9% ஆகும்‌. இலகுதன்மை கூடிய பிரிவாக 





(1) காணப்படுவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 





65% ஆகும்‌. 

















3 ஆம்‌ வினாவின்‌ பகுதிகள்‌ 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
-33 - 


Download Past Papers at : www.freebooks. Ik 


3 ஆம்‌ வினாவின்‌ (1) பிரிவின்‌ இலகுதன்மை 65% ஆகும்‌. கேள்வினை தீர்மானிக்கும்‌ காரணிகள்‌ 
தொடர்பான அறிவைப்‌ பரீட்சிக்கும்‌ கேள்வியாகும்‌. எனினும்‌ குறிப்பிட்ட தொகை மாணவர்கள்‌ சரியான 
விடையை அளிக்காமைக்கு கேள்வியைத்‌ தீர்மானிக்கும்‌ காரணி தொடர்பான பொதுவான அறிவு 
காணப்படாமையாகும்‌. அந்த அறிவை உறுதிப்படுத்தும்‌ வகையில்‌ கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயற்பாட்டை 
ழுங்கமைத்தல்‌ வேண்டும்‌. 


நிரம்பல்‌ விதியைத்‌ தீர்மானிக்கும்‌ காரணிகளை இவ்வினாவின்‌ மூலம்‌ கேட்கப்பட்டாலும்‌ இதன்‌ 
இலகுதன்மை 21% ஆகும்‌. நிரம்பல்‌ விதியைத்‌ தீர்மானிக்கும்‌ காரணிகள்‌ தொடர்பாக மாணவர்களிடம்‌ 
காணப்படும்‌ அறிவு குறைவு என்பது இதன்‌ மூலம்‌ புலப்படுகின்றது. நிரம்பல்‌ விதிக்கான காரணியாக 
அதிகரிக்கும்‌ அமையச்‌ செலவு விதி என்பது மட்டும்‌ பெரும்பாலான மாணவர்களின்‌ விடையாக 
அமைந்துள்ளதுடன்‌, நிரம்பல்‌ விதியைத்‌ தீர்மானிக்கும்‌ காரணியாக நிரம்பலாளரின்‌ இலாபத்தில்‌ ஏற்படும்‌ 
மாற்றம்‌ என்பது குறிப்படப்படாமை விடையளிப்பதில்‌ தோல்வியடைவதற்கான காரணமாகும்‌. எனவே 
நிரம்பல்‌ விதிக்கு ஏதுவான எல்லா காரணிகளையும்‌ சரியாக காட்டக்கூடியவாறு மாணவர்களிடத்தில்‌ 


அறிவை வளர்க்க வேண்டும்‌. 


(111) ஆம்‌ பிரிவின்‌ இலகுதன்மை 9% ஆகும்‌. நிரம்பலில்‌ செல்வாக்குச்‌ செலுத்தும்‌ “ஏனைய பொருள்களின்‌ 
விலை” (இணைப்புப்‌ பண்டங்களின்‌ விலை) என்பது பற்றிய மாணவர்களின்‌ அறிவு மிகவும்‌ குறைந்த 
மட்டத்தில்‌ காணப்படுகின்றது. நிரம்பலின்போது ஏனைய பொருள்கள்‌ மற்றும்‌ கேள்வியின்போது 
ஏனைய பொருள்கள்‌ என்பதால்‌ கருதப்படுவது யாது என்பதை வெவ்வேறாக மாணவர்களிடம்‌ விளங்க 


வைக்கக்கூடியவாறு அறிவை விருத்தி செய்தல்‌ வேண்டும்‌. 


(iv) பிரிவின்‌ இலகுதன்மை 21% ஆகும்‌. சந்தைச்‌ சமநிலை ஒன்று ஏற்படவேண்டுமாயின்‌ குறைந்தபட்ச 


நிரம்பல்‌ தொகையும்‌ உயர்ந்தபட்ட கேள்வித்‌ தொகையும்‌ அமைய வேண்டிய நிலை பற்றி 


இவ்வினாவின்‌ மூலம்‌ கேட்கப்பட்டூள்ளது. குறிப்பிட்ட விடயம்‌ தொடர்பாக மாணவர்களிடம்‌ போதியளவு 
அறிவு காணப்படாமையால்‌ பெரும்பாலானோரால்‌ விடையளிக்க முடியவில்லை. எனவே சந்தைச்‌ 
சமனிலையைத்‌ தீர்மானிக்கும்போது பூர்த்தி செய்யக்கூடிய தேவைகளை வரைபடங்கள்‌ மூலம்‌ 


விளங்கவைக்க வேண்டும்‌. 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
ட 


Download Past Papers at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 04 


4. குறித்த பொருளொன்றின்‌ கேள்வி மற்றும்‌ நிரம்பல்‌ சமன்பாடூகள்‌ பின்வருமாறு தரப்பட்டுள்ளன. 


Qd = 150 — 5P (கேள்விச்‌ சமன்பாடூ) 

Qs = 75 + 10P (நிரம்பல்‌ சமன்பாடூ) 
மேற்படி தகவல்களின்‌ அடிப்படையில்‌ பின்வருவனவற்றைக்‌ கணிப்பிடுக. 
(1) சந்தைச்‌ சமநிலை விலை மற்றும்‌ சமநிலைத்‌ தொகை (02 புள்ளிகள்‌) 
(1) சந்தைச்‌ சமநிலையின்போது நிலவும்‌ நுகர்வோன்‌ மிகையின்‌ பெறுமதி . (03 புள்ளிகள்‌) 


(Hi) சமநிலை விலையில்‌ கேள்வி நெகிழ்ச்சி மற்றும்‌ நிரம்பல்‌ நெகிழ்ச்சிக்‌ குணகங்களின்‌ பெறுமதி (04 புள்ளிகள்‌) 
(iv) அரசாங்கத்தினால்‌ இப்பொருளின்‌ மீது ரூ. 1.50 அலகு வரியொன்று விதிக்கப்படுமாயின்‌, 


(அ) வரியின்‌ பின்னரான புதிய சமநிலை விலை மற்றும்‌ சமநிலைத்‌ தொகை (02 புள்ளிகள்‌) 
(ஆ) அரசாங்கத்தின்‌ வரி வருவாய்‌ (03 புள்ளிகள்‌) 
(இ) வரியின்‌ காரணமாக நுகர்வோன்‌ மிகையில்‌ ஏற்படும்‌ மாற்றத்தின்‌ அளவு (03 புள்ளிகள்‌) 
(ஈ) வரியின்‌ காரணமாக சமூகத்திற்கு ஏற்படும்‌ நலன்‌ இழப்பின்‌ அளவு (03 புள்ளிகள்‌) 


எதிர்பார்த்த விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


04. (1) Qd = 150-5P (கேள்விச்‌ சமன்பாடு) 
Qs = 75+ 10P (நிரம்பல்‌ சமன்பாடு) 
சமநிலையின்போது Qd = Qs 
150 - 5P = 75 + 10P 
150 - 75 = 10P + 5P 
15P = 75 
P = 75 
15 
P = o (சமநிலை விலை 5 ஆகும்‌.) 
(01 புள்ளி) 
சமநிலைத்‌ தொகை 
Od = 150 - 5P Qs = 75 - 10P 
Qd = 150-5 x5 Qs = 75+10x5 
Qd = 150 - 25 Qs = 75 +50 
Qd = 125 Qs = 125 
(01 புள்ளி) 


சமநிலைத்‌ தொகை 125 ஆகும்‌. 


(ம)  நுகர்வோன்‌ மிகை (அதிகபட்ச கேள்விவிலை - சமநிலை விலை) X சமநிலைத்தொகை) 


2 
(01 புள்ளி) 
= (30-5)x 125 
2 (01 புள்ளி) 
= 25 x 125 
2 
= 1562.50 (01 புள்ளி) 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
= 35 = 


Download Past Papers at : www.freebooks.Ik 





(111) விலைக்கேள்வி நெகிழ்ச்சிக்‌ குணகம்‌ = b x — 
Qd 
5 
Fos = 5 இ 
125 (01 புள்ளி) 
P ED = 02 p (01 புள்ளி) 
விலைநிரம்பல்‌ நெகிழ்ச்சிக்‌ குணகம்‌ = D x — 
Os 
P 
விலைநிரம்பல்‌ நெகிழ்ச்சிக்‌ குணகம்‌ = b x — 
Qs 
p _ 10x5 
Pep - 04 (01 புள்ளி) 
(111) (௮) 
வரியின்‌ பின்னர்‌ நிரம்பற்‌ சமன்பாடு வரியின்‌ பின்னர்‌ நிரம்பற்‌ தெகை 


QS, = 75+ 10(P- 1.50) Qd = 150-5P 
QS, = 75+ 10 P - 1.50 Qd = 150-5x6 
QS, = 60+ 10 P Qd = 150 - 30 
சமநிலை Qd = Qs Qd = 120 
150-5P = 60+10P 
150 - 60 = 10P+5P 
LP = 90 
p - 90 
15 
P = 6 வரியின்‌ பின்னர்‌ நிரம்பல்‌ விலை 


(நிரம்பல்‌ விலை, நிரம்பல்‌ தொகை சரியாக எழுதியிருப்பின்‌ 
1 புள்ளி வீதம்‌ 2 புள்ளிகள்‌) 


(ஆ) அரசாங்கத்தின்‌ வரிவருவாய்‌ 


(ஓஒ) அரசாங்கத்தின்‌ வரிவருவாய்‌ 


க.பொ.த (உ.தர) 


= அலகு வரி புதிய சமநிலைத்‌ தொகை 


= 1.50 x 120 
= 180 


வரிக்கு முன்‌ நுகர்வோன்‌ 


(01 புள்ளி) 


(01 புள்ளி) 


வரிக்கு பின்‌ நுகர்வோன்‌ 


மிகை மிகை (01 புள்ளி) 
(1562.50 - 1440) (01 புள்ளி) 
122.50 இனால்‌ வீழ்ச்சியடையும்‌ (01 புள்ளி) 


பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 36 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


அலலது 


= (125 + 120) x 1 


2 (02 புள்ளிகள்‌) 
= 122.50 இனால்‌ வீழ்ச்சியடையும்‌ (01 புள்ளி) 
(m) வரியினால்‌ ஏற்படும்‌ அலகு வரி x வரியின்பின்‌ விற்பனைத்‌ தொகையில்‌ ஏற்பட்ட மாற்றம்‌ 
நலனிழப்பு ~ 2 

(02 புள்ளிகள்‌) 

= 1.50 x (125-120) 

2 
= 3.75 ரூபா 


(02 புள்ளிகள்‌) 


(வரைபு அல்லது வேறேதேனும்‌ வழிகளில்‌ சரியான விடை பெறப்பட்டிருப்பின்‌ புள்ளி வழங்கப்பட 
வேண்டும்‌.) 
4ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ 


04 ஆம்‌ வினாவிற்கு பரீட்சார்த்திகளில்‌ 82.09% 
சதவீதத்தினர்‌ விடையளித்துள்ளனர்‌. (வரைபு 2). 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 


இவ்வினாவுக்குரிய புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 
O- 5 புள்ளி ஆயிடையில்‌ 26% 
6-10 புள்ளி ஆயிடையில்‌ 21% 
11-15 புள்ளி ஆயிடையில்‌ 20% 


16-20 புள்ளி ஆயிடையில்‌ 33% 
ஆனோர்‌ புள்ளி பெற்றுள்ளனர்‌. 





வினாவின்‌ பகுதிகளுக்கும்‌ உபபகுதிகளுக்குமான 
இலகுதன்மை 


இவ்வினா iv உபபிரிவுகளைக்‌ கொண்டது. 
இலகுதன்மை குறைந்த உபபிரிவாக (15)(ஈ) 
காணப்படுவுதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 








36% ஆகும்‌. இலகுதன்மை கூடிய பிரிவாக 








(1) காணப்படுவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 














93% ஆகும்‌. 





















































4 ஆம்‌ வினாவின்‌ பகுதிகளும்‌ உபபகுதிகளும்‌ 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 37 = 


Download Past Papers at : www.freebooks.Ik 


x Ill 


* (iv) 


பிரிவின்‌ இலகுதன்மை 93% ஆகும்‌. கேள்வி நிரம்பல்‌ சமன்பாடுகள்‌ மூலம்‌ சமநிலை விலை, 


தொகையைக்‌ கணித்தல்‌ வெற்றிகரமாக மேற்கொண்டுள்ளனர்‌. 


சந்தைச்‌ சமநிலையின்போது நுகர்வோன்மிகையின்‌ பெறுமதியை பற்றி கேட்கப்பட்ட மேற்படி 
கேள்வியின்‌ இலகுதன்மை 72% ஆகும்‌. சமன்பாட்டின்‌ மூலம்‌ தீர்க்க வேண்டிக்‌ காணப்பட்டாலும்‌ 
வரைபடத்தின்‌ மூலம்‌ நுகர்வோன்‌ மிகையைக்‌ காண பெரும்பாலான மாணவர்கள்‌ முயற்சித்திருந்தனர்‌. 
இது புள்ளிகள்‌ குறைய காரணமாக அமைந்திருந்தது. எனவே வினாவின்‌ மூலம்‌ கேட்கப்பட்ட 
விதத்திலேயே விடையளிக்கக்‌ கூடியவாறு மாணவர்களைப்‌ பயிற்றுவித்தல்‌ வேண்டும்‌. 


பிரிவின்‌ இலகுதன்மை 67% ஆகும்‌. நெகிழ்ச்சியைக்‌ கணிக்கும்பொது கேள்வி வளையியின்‌ 
வளைவின்‌ இடைவெளியை நெகிழ்ச்சி விதிக்கு பிரதியீடு செய்ய பெரும்பாலானோருக்கு ஆற்றல்‌ 
காணப்படவில்லை. வரைபடம்‌ மூலம்‌ பெறப்பட்ட தகவல்களின்‌ அடிப்படையில்‌ நெகிழ்ச்சியை 
கணிப்பது பெரும்பாலும்‌ காணலாம்‌. எனவே நெகிழ்ச்சியைக்‌ கணிக்கும்போது சமன்பாட்டின்‌ 


உதவியுடன்‌ கணிப்பிடுவதற்கு மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கவும்‌. 


ஆம்‌ பிரிவின்‌ மூலம்‌ அலகு வரியொன்று ஒரு பண்டத்தின்‌ மீது விதிக்கப்பட்டால்‌ சந்தைச்‌ 
சமநிலையில்‌, அரச வருமானத்தில்‌, நுகர்வோன்‌ மிகையில்‌ மற்றும்‌ சமூக நலன்‌ இழப்பில்‌ ஏற்படும்‌ 


தாக்கம்‌ பற்றிக்‌ கேட்கப்பட்டூள்ளது. 


(௮) பிரிவின்‌ மூலம்‌ வரியின்‌ பின்னரான சமநிலை விலை மற்றும்‌ சமநிலைத்‌ தொகையில்‌ 
எற்படும்‌ தாக்கம்‌ தொடர்பானதாகும்‌. இவ்வினாவின்‌ இலகுதன்மை 69% ஆகக்‌ காணப்படுூவதன்‌ 
மூலம்‌ பெரும்பாலான பரீட்சார்த்திகள்‌ குறிப்பிட்ட பிரச்சினை தொர்பாக சாதனை மட்டத்தில்‌ 
காணப்படுகின்றனர்‌ என்பதாகும்‌. சமன்பாடு, மற்றும்‌ வரைபடம்‌ மூலம்‌ அலகு வரி சமநிலையில்‌ 


ஏற்படுத்தும்‌ தாக்கம்‌ பற்றி மாணவர்களின்‌ அறிவை மேலும்‌ மேம்படுத்த வேண்டும்‌. 


(ஆ) அரச வரி வருமானத்தைத்‌ தேட வேண்டிய இவ்வினாவின்‌ இலகுதன்மை 56% ஆகும்‌. 
விடையைக்‌ காணும்‌ முறையைக்‌ காட்டாது பெரும்பாலான விடைகள்‌ மட்டூம்‌ காட்ட, 
மாணவர்‌ முயற்சித்துள்ளதால்‌ ஒரு புள்ளி குறையக்‌ காரணமாக அமைந்துள்ளது. எனவே 
சமன்பாட்மை எழுதி அதற்கு புள்ளிகளைப்‌ பதிலிட்டபின்‌ கணிப்பீடு செய்து விடையளித்தல்‌ 


அவசியம்‌ என்பதை மாணவர்களின்‌ கவனத்தில்‌ கொண்டுவருதல்‌ வேண்டும்‌. 


(இ) பிரிவு மேற்படி வினாவுடன்‌ தொடர்புடையதாகக்‌ காணப்படுவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 49% 
ஆகும்‌. நுகர்வோன்‌ மிகையில்‌ ஏற்படுத்தும்‌ தாக்கத்தைத்‌ தெளிவாகக்‌ காட்ட மாணவர்கள்‌ 
தவறியுள்ளனர்‌. முன்னைய மிகையை மட்டும்‌ சரியாகக்‌ காட்டக்கூடியவாறு குறிப்பிடத்தக்க 
மாணவர்கள்‌ காணப்பட்டதுடன்‌, பின்னைய மிகை சரியானதாக இல்லை. எனவே முன்னைய 


மிகைக்கும்‌ பின்னைய மிகைக்கும்‌ இடையிலான வேறுபாட்டைச்‌ சரியாகக்‌ கணிப்பிடும்‌ 


வகையல்‌ மாணவர்களின்‌ அறிவை வளர்க்க வேண்டும்‌. 


(ஈ) இவ்வினாவின்‌ இலகுதன்மை 36% ஆகும்‌. நான்காம்‌ வினாவில்‌ மாணவர்களின்‌ இலகுதன்மை 
குறைந்த உபபிரிவு இதுவாகும்‌. பொருளாதார மிகையில்‌ இருந்து அரச வருமானத்தை 
நீக்க இழக்கப்படும்‌ சமூக நலனைக்‌ கணிப்பிடுவதற்கு முயற்சிப்பதன்‌ மூலம்‌ பெரும்பாலான 
மாணவர்கள்‌ சரியான விடையை அளிப்பதற்குத்‌ தவறியுள்ளமையைக்‌ காணக்கூடியதாக 
உள்ளது. இழக்கப்படும்‌ சமூக நலனைக்‌ கண்டறிய மாணவர்களை ஈடுபடுத்துவது மிகவும்‌ 


முக்கியமானதாகும்‌. 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 38 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 05 


5. கருதுகோள்‌ ரீதியான பொருளாதாரமொன்றின்‌ ஒரு வருட காலப்பகுதிக்குரிய தகவல்கள்‌ பின்வருமாறு 
தரப்படுகின்றன. (சகல பெறுமதிகளும்‌ ரூபா மில்லியனில்‌) 


தனியார்‌ நுகர்வுச்‌ செலவீடூ 800 
அரசாங்கக்‌ கொள்வனவுகள்‌ 150 
இறக்குமதிகள்‌ 60 
உள்நாட்டூ தனியார்‌ முதலீடூ 200 
வெளிநாட்டுக்‌ காரணி வருவாய்‌ 40 
கையிருப்பு மாற்றங்கள்‌ 50 
பெறுமானத்தேய்வு | 40 
ஏற்றுமதிகள்‌ 80 
வெளிநாட்டுக்‌ காரணிச்‌ செலுத்தல்கள்‌ 60 
மூலப்பொருள்‌ கொள்வனவு 20 


பங்குகளையும்‌ பிணையங்களையும்‌ கொள்வனவு செய்தல்‌ 15 


(1) இப்பொருளாதாரத்தின்‌ 


(அ) மொத்தக்‌ கேள்விச்‌ சமன்பாட்டைப்‌ பெறுக. 


(ஆ) மொத்த உள்நாட்டுச்‌ செலவீட்டைக்‌ கணிப்பிடுக. (03 புள்ளிகள்‌) 
(இ) மொத்தத்‌ தேசிய செலவீட்டைக்‌ கணிப்பிடுக. (03 புள்ளிகள்‌) 
(ஈ) தேறிய தேசிய செலவீட்டைக்‌ கணிப்பிடுக. (03 புள்ளிகள்‌) 


Gi) எளிய பொருளாதாரமொன்றின்‌ பேரினப்‌ பொருளாதாரச்‌ சமநிலையினை வரைபடமொன்றைப்‌ (03 புள்ளிகள்‌) 
பயன்படுத்தி விளக்குக. 

(ili) எளிய முதலீட்டூப்‌ பெருக்கியானது தேசிய வருமானத்தைத்‌ தீர்மானிப்பதில்‌ எத்தகைய (04 புள்ளிகள்‌) 
செல்வாக்கினைக்‌ கொண்டுள்ளது ? உதாரணம்‌ ஒன்றின்‌ மூலம்‌ விளக்குக. 


(04 புள்ளிகள்‌) 
எதிர்பார்த்த விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 
(5) @ (௮) மொத்தக்கேள்வி = தனியார்‌ நுகர்வு t+ உள்நாட்டுத்‌ தனியார்‌ முதலீடு + அரசாங்கக்‌ 
கொள்வனவுகள்‌ + இறக்குமதிகள்‌ 
AD = C+I+G+(X-M) (03 புள்ளிகள்‌) 


அல்லது 


மொத்தக்‌ கேள்வி = தனியார்‌ நுகர்வு + (உள்நாட்டு தனியார்‌ முதலீடு + பெறுமானத்‌ தேய்வு) + அரச 


கொள்வனவு + தேறிய ஏற்றுமதி 





=C+(I+ D) +G + (X -M) 


(ஆ) மொத்த உள்நாட்டு செலவீடு = C +I+G (01 புள்ளி) 
= 800-200-150 (01 புள்ளி) 
= 10 (01 புள்ளி) 


(சமன்பாட்டை எழுதுவது கட்டாயமன்று) 


அல்லது 


மொத்த உள்நாட்டு செலவீடு = C+I+G (01 புள்ளி) 
= 800 + (200 + 40) 150 (01 புள்ளி) 





= 1190 (01 புள்ளி) 


(சமன்பாட்டை எழுதுவது கட்டாயமன்று) 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
s30- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


GNE = GED +(X - M) + (NFIA) 
(இ) மொ.தே.செலவீடூ 


மொ.தே.உற்பத்தி 
மீதான செலவீடு = 1150 + (80 - 60) + (40 + 60) 
= 1150+20-20 
= 1150 
அல்லது 


மொ.தே.செ. + (ஏற்றுமதி-இறக்குமதி) + தேறிய வெளிநாட்டு காரணி வருவாய்‌ 


(01 புள்ளி) 
(01 புள்ளி) 


(01 புள்ளி) 


மொ.தே.செலவீடுூ மொ.தே.செ. + தேறிய இறக்குமதி + தேறிய வெளிநாட்டு காரணி வருவாய்‌ 
(01 புள்ளி) 


1190 +20 + (20) 
1190 





(ஈ) தேறிய தேசிய செலவீடு = மொத்தத்‌ தேசிய செலவீடூ - பெறுமானத்‌ தேய்வு 
= 1150-40 
= 1110 


அல்லது 
தேறிய தேசிய செலவீட மொத்தத்‌ தேசிய செலவீடு - பெறுமானத்‌ தேய்வு 


1190 +40 
1150 





(சமன்பாட்டை எழுதுவது கட்டாயமன்று) 


(11) 
வெளியீடு E 





வெளிப்பாய்ச்சல்களும்‌ 
உட்பாய்ச்சல்களும்‌ 
W/J 
0 Y 
' வருமானம்‌ Y 
0 
Y = இல்‌ W = J 
Y = [அகும்‌ வருமான மட்டம்‌ Y, S= 1ஆகும்‌ வருமான மட்டம்‌ Y, 
சமநிலை வருமான மட்டமாகும்‌. சமநிலை வருமான மட்டமாகும்‌. 


(01 புள்ளி) 
(01 புள்ளி) 


(01 புள்ளி) 
(01 புள்ளி) 
(01 புள்ளி) 


(01 புள்ளி) 
(01 புள்ளி) 
(01 புள்ளி) 





(சரியான ஏதாவது ஒரு வரைபடத்திற்கு 2 புள்ளிகள்‌, விளக்கத்திற்கு 2 புள்ளிகள்‌) 


(iii) 


எளிமையான பொருளாதாரமொன்றில்‌ பெருக்கியின்‌ சமநிலை வெளீட்டு மட்டத்தில்‌ ஏற்படுத்தும்‌ 


தாக்கத்தை முதலீட்டூ செலவீட்டில்‌ ஏற்பட்ட மாற்றத்தை பெருக்கினால்‌ பெறுமதியினால்‌ பெருக்குவதன்‌ 


மூலம்‌ கணிப்பிடலாம்‌. 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_40- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(01 புள்ளி) 


எளிமையான பொருளாதாரமொன்றில்‌ பெருக்கியின்‌ பெறுமதியானது எல்லை நுகர்வு நாட்டத்தின்‌ 
(MPC) பெறுமதியில்‌ தங்கியிருக்கும்‌. 


K = 1 
(1-0) (01 புள்ளி) 


உதாரணம்‌ : 


MPC = பெறுமதி 0.8 ஆகக்‌ காணப்படும்‌ ஒரு பொருளாதாரத்தில்‌ தன்னிச்சையான முதலீடூ 100 
இனால்‌ அதிகரிக்குமாயின்‌ சமநிலை வெளியீடானது 500 இனால்‌ அதிகரிக்கும்‌. 


K = l 
a) (உதாரணத்திற்கு 01 புள்ளி) 
K = | = — 1 = 5 
(1 - 0.8) (0.2) 
AY = K x 100 
AY = 5 x 100 
AY = 500 


க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 41 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


5ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 





வினாவின்‌ பகுதிகளுக்கும்‌ உபபகுதிகளுக்குமான 
இலகுதன்மை 












































5 ஆம்‌ வினாவின்‌ பகுதிகளும்‌ உபபகுதிகளும்‌ 





05 ஆம்‌ வினாவிற்கு பரீட்சார்த்திகளில்‌ 23.26% 
சதவீதத்தினர்‌ விடையளித்துள்ளனர்‌. (வரைபு 2). 
இவ்வினாவுக்குரிய புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 

O- 5 புள்ளி ஆயிடையில்‌ 32% 

6-10 புள்ளி ஆயிடையில்‌ 29% 

11-15 புள்ளி ஆயிடையில்‌ 25% 


16-20 புள்ளி ஆயிடையில்‌ 14% 
ஆனோர்‌ புள்ளி பெற்றுள்ளனர்‌. 


இவ்வினாவில்‌ உபபிரிவுகள்‌ 
03 காணப்படூவுதுடன்‌ (1) ஆவது 
பிரிவின்‌ (௮), (94), (இ), (m) 
என நான்கு உபபிரிவுகளைக்‌ 
கொண்டுள்ளது. இவ்வினாவின்‌ 
கூடுதலான இலகுதன்மையை (1) 
(௮), G) ஆகிய உபபிரிவுகள்‌ 
கொண்டுள்ளதுடன்‌ அதன்‌ 
இலகுதன்மை 60% ஆகும்‌. 
குறைந்த இலகுதன்மையை (i) 
(இ) உபபிரிவு கொண்டுள்ளதுடன்‌ 
அதன்‌ இலகுதன்மை 19% ஆகும்‌. 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


_42- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


+ (i) 


« (ii) 


பிரிவு தேசிய கணக்கீடு தயாரித்தல்‌ தொடர்பான தரவுகளின்‌ உதவியுடன்‌ தேசிய கணக்கீட்டூக்‌ 
கருதுகோள்‌ கணிப்பிடும்‌ ஆற்றலைப்‌ பரீட்சிக்கக்கூடிய வினாவாகும்‌. இது 4 உபபிரிவுகளை 


உள்ளடக்கியுள்ளதுடன்‌ ஒவ்வொரு பிரிவினதும்‌ இலகுதன்மை வித்தியாசமாகக்‌ காணப்படுகின்றது. 


(௮) உபபிரிவின்‌ இலகுதன்மை 60% ஆகும்‌. இது இவ்வினாவில்‌ இலகுதன்மை கூடுதலான 
பிரிவாகும்‌. மொத்தக்‌ கேள்வியின்‌ உள்ளடக்கம்‌ யாது என்பன பற்றி மாணவர்களின்‌ அறிவை 


மேலும்‌ மேம்படுத்துவது அவசியமாகும்‌. 


(ஆ)  உபபிரிவின்‌ இலகுதன்மை 43% ஆகும்‌. இது கடினதன்மை கூடிய வினாவாகக்‌ 
காணப்படூவதற்கான காரணம்‌ மொத்த உள்நாட்டு லெவில்‌ உள்ளடக்கம்‌ என்ன என்பதைச்‌ 
சரியாக இனங்காண மாணவர்கள்‌ தவறியுள்ளமையாகும்‌. எனவே மொத்த உள்நாட்டூச்‌ 


செலவின்‌ உள்ளடக்கம்‌ பற்றி மாணவர்களை அறிவுறுத்தல்‌ வேண்டும்‌. 


(இ) இவ்‌ உபபிரிவின்‌ இலகுதன்மை 19% ஆகும்‌. இப்பிரிவு இவ்வினாவின்‌ இலகுதன்மை 
மிகவும்‌ குறைந்தாகும்‌. மொத்தத்‌ தேசிய செலவு பற்றி இவ்வினாவில்‌ கேட்கப்பட்டூள்ளது. 
செலவு வழியில்‌ கணிப்பிடப்படும்‌ மொத்த தேசிய உற்பத்தியில்‌ பெறுமதியானது மொத்த 
தேசிய செலவிற்கு சமனாகும்‌ என்பது பற்றி மாணவர்களின்‌ விளக்கம்‌ போதிய மட்டத்தில்‌ 
காணப்படவில்லை. எனலே செலவு வழியில்‌ மொத்த தேசிய உற்பத்தியைக்‌ கணிப்பிடுதல்‌ 


தொடர்பாக மாணவர்களின்‌ ஆற்றலை வளர்த்தல்‌ வேண்டும்‌. 


(FF) உபபிரிவின்‌ இலகுதன்மை 27% ஆகும்‌. ஒப்பீட்டளவில்‌ இது இலகுதன்மையற்ற வினாவாகும்‌. 
இவ்வினாவின்‌ இலகுதன்மையற்ற நிலைக்குக்‌ காரணம்‌ (இ) உபபிரிவில்‌ விடையைத்‌ தவறாகக்‌ 
கணித்தமையும்‌ தேறிய தேசிய செலவை சரியாகக்‌ கணிக்கத்‌ தவறியமையினாலுமாகும்‌. 


பிரிவின்‌ இலகுதன்மை 60% ஆகும்‌. இங்கு 40% கடினத்தன்மைக்‌ காணப்படுவதற்கு மாணவர்கள்‌ 
எளிய, மூடிய, திறந்த என்றவகையில்‌ பேரினப்‌ பொருளாதார சமநிலையைத்‌ தீர்மானிக்கும்‌ முறையை 
சமன்பாடு மற்றும்‌ வரைபடம்‌ மூலம்‌ வெவ்வேறாகக்‌ காட்டூவதற்கு முடியாமல்‌ போனமையாகும்‌. எனவே 
இது தொடர்பான தேர்ச்சிகள்‌ விருத்தியடையும்‌ வகையில்‌ கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயற்பாடுகளை 


ஒஓழுங்கமைத்தல்‌ வேண்டும்‌. 


x (HI) பிரிவின்‌ இலகுதன்மை 53% பெருக்கியைக்‌ காட்டுவதற்கான அறிவு காணப்பட்டாலும்‌ பெருக்கிக்கும்‌ 


வெளியீட்டூுக்கும்‌ இடையிலான தொடர்பை கருகோள்‌ ரீதியான தரவுகளைப்‌ பயன்படுத்தி உதாரணம்‌ 
மூலம்‌ விளக்கும்‌ ஆற்றல்‌ குறைந்த மட்டத்தில்‌ காணப்படுகின்றது. எனவே இது தொடர்பான 


மாணவர்களுள்‌ தேர்ச்சியை அதிகரிக்கச்‌ செய்தல்‌ வேண்டும்‌. 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
-43 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 06 


உப பிரிவு “ஆ 
(இப்பிரிவிலிருந்து குறைந்தபட்சம்‌ இரு வினாக்களைத்‌ தெரிவுசெய்க.) 


பரிமாற்ற நோக்கப்‌ பணக்‌ கேள்விக்கும்‌ வருமானத்திற்கும்‌ இடையிலான தொடர்பினை வரைபடம்‌ 
ஒன்றின்‌ மூலம்‌ விளக்குக. 


. ae aan து | (05 புள்ளிகள்‌) 
Gi) நாடொன்றின்‌ பண நிரம்பலைத்‌ தீர்மானிக்கும்போது கடன்‌ அட்டைகளைக்‌ (credit cards) கவனத்திற்‌ 
கொள்வதற்கும்‌ செலவு அட்டைகளைக்‌ (debit cards) கவனத்திற்‌ கொள்ளாமைக்குமான காரணத்தை 
... விளக்குக. oo (05 புள்ளிகள்‌) 
(111) இலங்கை மத்திய வங்கியின்‌ குறிக்கோள்கள்‌ எவை ? இக்குறிக்கோள்களை எவ்வாறு அடைந்து 
கொள்ளலாம்‌ என விளக்குக. (05 புள்ளிகள்‌) 
(iv) நாடொன்றின்‌ பண நிரம்பலைக்‌ கட்டுப்படுத்த மத்திய வங்கியினால்‌ பயன்படுத்தப்படும்‌ பண்புசார்‌ 
கடன்‌ கட்டூப்பாட்டுக்‌ கருவிகளை விளக்குக. (05 புள்ளிகள்‌) 


எதிர்பார்த்த விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


(6) (0) 


(ll) 


நபர்களின்‌ வருமானம்‌ கிடைப்பனவுகளும்‌ செலவீட்டு நடவடிக்கைகளும்‌ ஒன்றுக்கொன்று 
பொருந்தாத காரணத்தினால்‌ பரிமாற்ற நோக்கங்களுக்காக பணக்கையிருப்பிபுக்களை தம்மிடம்‌ 
வைத்திருப்பது பரிமாற்ற நோக்கத்திற்கான பணக்கேள்வி என அறியப்படுகின்றது. 

(01 புள்ளி) 


பரிமாற்ற நோக்கத்திற்கான பணக்கேள்வி என்பது வருமானம்‌ பெறப்படும்‌ காலப்பகுதிக்கும்‌ 
செலவீடு மேற்கொள்ளப்படும்‌ காலப்பகுதிக்கும்‌ இடையிலான காலணப்பகுதியில்‌ செய்யப்பட்ட 
பணக்‌ கையிருப்புக்களாகும்‌. 


(02 புள்ளிகள்‌) 
பரிமாற்ற நோக்க 


பணக்கேள்வி 


d 
M = பரிமாற்ற நோக்கப்‌ 


பணக்கேள்வி 


Y வருமானம்‌ 





(02 புள்ளிகள்‌) 
(அச்சுகள்‌ மாற்றிப்‌ பெயரிடப்பட்டிருப்பினும்‌ தொடர்பு சரியாகக்‌ காட்டப்படின்‌ புள்ளி 


வழங்கப்படலாம்‌.) 


கடனட்டைகள்‌ (credit cards) மூலம்‌ வணிக வங்கிகள்‌ தனியார்‌ துறைக்கு வழங்கும்‌ கடன்கள்‌ 
M, பணநிரம்பலின்‌ வரைவிலக்கணத்தில்‌ உள்ளடக்கப்படூம்‌. கடனட்டைகளும்‌ வணிக வங்கிகள்‌ 
தனியார்‌ துறைக்குக்‌ கடன்‌ வழங்கும்‌ ஒரு முறையாகும்‌. கடனட்டைச்‌ சொந்தக்காரர்‌ அதைப்‌ 
பயன்படுத்தும்‌ கடனின்‌ அளவு பணநிரம்பலில்‌ உள்ளடக்கப்படும்‌. 

(03 புள்ளிகள்‌) 


செலவட்டைகள்‌ (பற்றட்டைகள்‌) (debit cards) ஏற்கனவே வங்கியில்‌ வைப்புச்‌ செய்யப்பட்டுள்ள 
வைப்புக்களைப்‌ பயன்படுத்தும்‌ பொருட்டே வழங்கப்படுகின்றன. இவ்வைப்புகளின்‌ பெறுமதிகள்‌ 
ஏற்கனவே M, பணநிரம்பலில்‌ உள்ளடக்கப்பட்டிருக்கும்‌. எனவே செலவட்டைகள்‌ மூலம்‌ 
மேற்கொள்ளப்படும்‌ கொடுக்கல்‌ வாங்கல்களை உள்ளடக்கினால்‌ இரட்டைக்‌ கணிப்பீட்டு வழு 
ஏற்படும்‌. 

(02 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_ 44 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(111) இலங்கை மத்திய வங்கியின்‌ குறிக்கோள்கள்‌ இரண்டாகும்‌. 
1) விலையுறுதி மற்றும்‌ பொருளாதார உறுதி நிலைப்‌ பேணல்‌. 
2) நிதியில்‌ முறைமையின்‌ உறுதி நிலையினைப்‌ பேணல்‌. 
(02 புள்ளிகள்‌) 


இக்குறிக்கோள்களை அடையும்‌ நோக்கியல்‌ மத்திய வங்கியானது பின்வரும்‌ நடவடிக்கைகளை 


மேற்கொள்கின்றது. 


- விலையுநுதி நிலையைப்‌ பேண மத்திய வங்கியானது பணக்கொள்கையினைக்‌ கையாள்கின்றது. 
இதன்‌ பொருட்டு பண அடித்தளத்தையும்‌ பண நிரம்பலையும்‌ கையாளும்‌ கருவிகளாக மத்திய 
வங்கியானது வங்கி வீதம்‌, நியதி ஒதுக்கு வீதம்‌, மற்றும்‌ தாராள சந்தை நடவடிக்கை 
என்பவற்றைப்‌ பயன்படுத்துகின்றது. 


- நிதியியல்‌ முறைமையின்‌ உறுதி நிலையினை ஏற்படுத்தல்‌ என்பது உள்ளக மற்றும்‌ வெளியக 
அதிர்ச்சிகளுக்கு முகம்‌ கொடுக்கவல்ல உறுதியான நிதி நிறுவனக்‌ கட்டமைப்பொன்றைப்‌ 


பேணிச்‌ செல்வதாகும்‌. இதன்‌ பொருட்டு மத்திய வங்கியானது, 


- வங்கித்துறையின்‌ திரவத்தன்மை முகாமைத்துவம்‌ 
- நிதி நிறுவகங்களைக்‌ கண்காணித்தல்‌ மற்றும்‌ நிர்வாக நடைமுறைகளை ஏற்படுத்தல்‌. 
- வெளிநாட்டு நாணய முகாமைத்துவம்‌ என்பவற்றை மேற்கொள்கின்றது. 


(ஒரு விடயத்திற்கு 1 புள்ளி, இரண்டு விடயங்களும்‌ எழுதியிருப்பின்‌ 03 புள்ளிகள்‌) 


(iv) பண்புகள்‌ கடன்கட்டூப்பாட்டுக்‌ கருவிகளாவன 
- கடன்‌ பத்திரங்கள்‌ (Letter of Credit) மீது காசெல்லை வீதங்களை நிர்ணயித்தல்‌. 
- கடன்‌ தலைப்புகள்‌ மீது உயர்ந்தபட்ச கட்டுப்பாடுகளை விதித்தல்‌. 
- கடன்‌ பிணைகளை மாற்றியமைத்தல்‌. 
- நல்லொழுக்கக்‌ கட்டுப்பாடுகள்‌. 
- முன்னுரிமை வட்டிவீத நிர்ணம்‌ 
(ஒரு விடயத்திற்கு 01 புள்ளி வீதம்‌ 05 புள்ளிகள்‌) 


6ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ 
06 ஆம்‌ வினாவிற்கு பரீட்சார்த்திகளில்‌ 55% 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 


சதவீதத்தினர்‌ விடையளித்துள்ளனர்‌. (வரைபு 2). 
இவ்வினாவுக்குரிய புள்ளிகள்‌ 2() ஆகும்‌. 

0- 5 புள்ளி ஆயிடையில்‌ 41% 

6-10 புள்ளி ஆயிடையில்‌ 34% 

11-15 புள்ளி ஆயிடையில்‌ 19% 


16 - 20 புள்ளி ஆயிடையில்‌ 6% 
ஆனோர்‌ புள்ளி பெற்றுள்ளனர்‌. 


scm 
% 
065002 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_ 45 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதிகளுக்கும்‌ உபபகுதிகளுக்குமான இவ்வினா 04  உபபிரிவுகளைக்‌ 
இலகுதன்மை 


கொண்டுள்ளதுடன்‌ பிரிவு (1) கூடிய 





இலகுதன்மையைக்‌ கொண்டுள்ளதுடன்‌ 





அதன்‌ இலகுதன்மை 46% இற்கு 


வரையறுக்கப்பட்டுள்ளது. இலகுதன்மை 














குறைந்த பிரிவாக (IV) காணப்படுவதுடன்‌ 








அதன்‌ இலகுதன்மை 19% ஆகும்‌. 
பிரிவு 11 இன்‌ இலகுதன்மை 45% 











ஆக காணப்படுகின்றது. பிரிவு (11) இன்‌ 
இலகுதன்மை 28% ஆகும்‌. 
6 ஆம்‌ வினவின்‌ பகுதிகள்‌ 





பிரிவின்‌ கடினத்தன்மை 54% ஆகும்‌. பரிமாற்ற நோக்கப்‌ பணக்கேள்விக்கும்‌ வருமானத்துக்கும்‌ 
இடையிலான தொடர்பினை மாணவர்‌ விளங்கியிருந்தாலும்‌ அத்தொடர்பிலான வரைபில்‌ 
காட்டுவதில்‌ பெரும்பாலானோர்‌ தவறியுள்ளனர்‌. மாணவர்களுக்கு இப்பிரச்சினை கடினமாவதற்கான 
காரணம்‌ பரிமாற்றல்‌ நோக்கப்‌ பணக்கேள்விக்கும்‌ வருமானத்துக்கும்‌ இடையிலான தொடர்பினை 
வரைபடத்தில்‌ காட்டுவதற்குத்‌ தேவையான அறிவு காணப்படாமையாகும்‌. எனவே பணத்தின்‌ 
கேள்வியும்‌ அதனில்‌ தாக்கம்‌ செலுத்துத்‌ காரணிகளுக்கும்‌ இடையிலான தொடர்பினை 


வரைபடத்தில்‌ காட்டக்கூடிய முறை தொடர்பாகவும்‌ மாணவர்களுக்கு புரியவைத்தல்‌ வேண்டும்‌. 


ஆம்‌ பிரிவின்‌ இலகுதன்மை 28% ஆகும்‌. கடன்‌ அட்டைகள்‌ மற்றும்‌ செலவு அட்டைகள்‌ 
பற்றிய தெளிவின்மை காரணமாக இவை பண நிரம்பலில்‌ அடங்குமா? இல்லையா? என்பதனை 
மாணவர்களுக்கு உறுதியாகக்‌ கூறமுடியாதுள்ளது. கடன்‌ அட்டை, செலவு அட்டை போன்ற 
எண்ணக்கருக்கள்‌ பண நிரம்பலுடன்‌ தொடர்புறும்‌ அல்லது தொர்புறா முறைகளை விளக்கக்‌ 


கூடியவாறு கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயற்பாடுகளை ஒழுங்கமைத்தல்‌ வேண்டும்‌. 


ஆம்‌ பிரிவின்‌ இலகுதன்மை 45% ஆகும்‌. மத்திய வங்கியின்‌ குறிக்கோள்களைப்‌ பெயரிட 
மாணவர்களால்‌ முடிந்தாலும்‌, அக்குறிக்கோள்களை அடைந்துகொள்ளும்‌ முறை பற்றி 
விளங்கக்‌ கூடிய ஆற்றல்‌ காணப்படாமை புலப்படுகின்றது. மத்திய வங்கியின்‌ குறிக்கோள்கள்‌, 
அக்குறிக்கோள்களை அடைந்துகொள்கும்‌ முறை பற்றிய அறிவை மாணவர்களிடம்‌ விருத்தியடையச்‌ 


செய்தல்‌ வேண்டும்‌. 


ஆம்‌ பிரிவின்‌ கடினத்தன்மை 81% ஆகும்‌. மத்திய வங்கியின்‌ பண்புசார்‌ கடன்‌ கட்டுப்பாட்டுக்‌ 
கருவிகள்‌ யாவை? எனக்‌ கேட்கப்பட்டுள்ள கேள்வி நேரடியாக விடையளிக்கக்‌ கூடிய 
வினாவாகும்‌. எனினும்‌ மிகவும்‌ குறைந்த தொகையினரே சரியான விடையை அளித்துள்ளனர்‌. 
கடன்‌ கட்டுப்பாட்டுக்‌ கருவிகள்‌ தொடர்பான விடயங்கள்‌ தொடர்பாக கவனம்‌ செலுத்தாமையினால்‌ 
இலகுதன்மை குறைவாக அமையக்‌ காரணமாயுள்ளது. எனவே பண நிரம்பலில்‌ நிதி கருவிகளின்‌ 
தொழிற்பாடுகளின்‌ தாக்கம்‌ பற்றி மாணவர்களிடம்‌ தெளிவை ஏற்படுத்தும்‌ வகையில்‌ கற்றல்‌ - 


கற்பித்தல்‌ செயற்பாடுகளைத்‌ தயாரித்தல்‌ வேண்டும்‌. 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_ 46 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 07 


7. (i) 
(1) 
(iii) 


(iv) 


சந்தைப்‌ பொருளாதாரமொன்றில்‌ அரசாங்கத்தின்‌. பிரதான வகிபாகத்தை விளக்குக. (05 புள்ளிகள்‌) 
பொருளாதார வகைப்படுத்தலுக்கு அமைய அரசாங்க செலவீடுகளை வகைப்படுத்துக. (05 புள்ளிகள்‌) 


இலங்கையில்‌ அரச பாதீட்டூக்‌ குறைநிலையினை நிதியீட்டம்‌ செய்வதற்கு அண்மைக்‌ காலத்திற்‌ 


பயன்படுத்தப்பட்ட பிரதான மூலாதாரங்கள்‌ யாவை ? (05 புள்ளிகள்‌) 


இலங்கையின்‌ அரச பொதுப்படூகடன்‌ வீதத்தின்‌ அண்மைக்காலப்‌ போக்கினைச்‌ சுருக்கமாக 


விளக்குக. | (05 புள்ளிகள்‌) 


எதிர்பார்த்த விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


(07) (1) 


(11) 


சந்தை முறையின்‌ செயலாற்றுகையை வினைத்திறனாகக்‌ கூடிய சட்டவாக்க முறையொன்றை 


உருவாக்குதல்‌. (04 புள்ளிகள்‌) 


வள ஒதுக்கீட்டு வினைத்திறனை ஏற்படுத்தல்‌. 

e பொதுப்பொருட்களை வழங்கல்‌ 

உ வெளிவாரிகளைக்‌ கையாளல்‌ 

போட்டித்தன்மையைப்‌ பேணிச்‌ செல்லல்‌ 

பொது வளஙடகளைப்‌ பயன்படுத்துவதில்‌ வினைத்திறனை ஏற்படுத்தல்‌ 

நியாயமான வருமான மீளப்பங்கீட்டினை ஏற்படுத்தல்‌ 

பொருளாதார உறுதிப்பாட்டினை ஏற்படூத்தல்‌ 

பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தல்‌ 

ஊக்குவிப்புகளை வழங்கல்‌ (ஒரு விடயத்திற்கு 1 புள்ளி வீதம்‌ 02 புள்ளிகள்‌) 


மீண்டெழும்‌ செலவினங்கள்‌ 
மூலதனச்‌ செலவினங்கள்‌ (03 புள்ளிகள்‌) 
மீண்டெழும்‌ செலவினங்களின்‌ உபபிரிவுகள்‌ : 
- பொருள்‌ சேவைகள்‌ மீதான செலவீடு 
- வட்டிச்‌ செலுத்தல்கள்‌ 
- நடைமுறை மாற்றங்களும்‌ மானியங்களும்‌ 
(03 புள்ளிகள்‌) 

மூலதனச்‌ செலவினங்களின்‌ உபபிரிவுகள்‌ : 
- மெய்ச்‌ சொத்துக்களின்‌ கையகப்படுத்தல்‌ 
- மூலதன மாற்றல்கள்‌ / மாற்றல்கள்‌ 
- மீள்‌ குறைநிரப்பு செலவினங்கள்‌ 

(ஒரு உபபிரிவுக்கு 1 புள்ளி வீதம்‌ 3 உபபிரிவுகளுக்கு 03 புள்ளிகள்‌) 


(111) அண்மைக்காலத்தில்‌ பாதீட்டக்குறை நிலையை  நிதியீட்டம்‌ செய்யப்‌ பயன்படுத்தப்பட்ட 


மூலாதாரங்களாவன, 


1 உள்நாட்டு மூலாதாரங்கள்‌ - 
1.1 சந்தைக்‌ கடன்கள்‌ 
1.1.1 வங்கிக்‌ கடன்கள்‌ 


1.1.2 வங்கியல்லாக்‌ கடன்கள்‌ 


2 வெளிநாட்டுக்‌ கடன்கள்‌ - 


(ஒரு விடயத்திற்கு 1 புள்ளி வீதம்‌ 05 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
-47- 


Download Past Papers at : www.freebooks. Ik 


மொத்த உள்நாட்டு உற்பத்தியின்‌ அரசிறை வருவாயின்‌ சதவீதமாக 


சதவீதமாக பொதுப்படுகடன்‌ பொதுபடுகடன்‌ 





(மேலே மொத்த உள்நாட்டு உற்பத்தியின்‌ சதவீதமாக வேனும்‌ அரசிறை வருவாயின்‌ சதவீதமாக 
வேனும்‌ பொதுப்படுகடன்‌ சதவீதங்களின்‌ அண்மைய இரு ஆண்டுகளின்‌ பெறுமதிகள்‌ சரியாகத்‌ 
தரப்பட்டிருப்பின்‌ 03 புள்ளிகள்‌) 


(தரப்பட்டுள்ள தரவுகளின்படி பொதுப்படுகடனளவு கூடியுள்ளதா குறைந்துள்ளதா என்பது 
கூறப்பட்டிருப்பின்‌ 02 புள்ளிகள்‌) 


7ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ 


விணவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 07 ஆம்‌ வினாவிற்கு பரீட்சார்த்திகளில்‌ 59.53% 
சதவீதத்தினர்‌ விடையளித்துள்ளனர்‌. (வரைபு 2). 
இவ்வினாவுக்குரிய புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 

0- 5 புள்ளி ஆயிடையில்‌ 30% 

6-10 புள்ளி ஆயிடையில்‌ 29% 

11-15 புள்ளி ஆயிடையில்‌ 30% 


16-20 புள்ளி ஆயிடையில்‌ 11% 
ஆனோர்‌ புள்ளி பெற்றுள்ளனர்‌. 





வினாவின்‌ பகுதிகளுக்கும்‌ உபபகுதிகளுக்குமான இவ்வினாவில்‌ iv உபபிரிவுகள்‌ உள்ளன. 
இலகுதன்மை அவற்றுள்‌ 1, 11 ஆகிய பிரிவுகள்‌ இலகுவானவை 
ஆகும்‌. அவற்றின்‌ இலகுதன்மை 67% 








ஆகும்‌. இலகுதன்மை குறைவான பிரிவாக iv 





காணப்படுவதுடன்‌ அதன்‌ இலகுதன்மை 18% 
ஆகும்‌. 11, 111 ஆகிய பிரிவுகள்‌ இலகுதன்மை 
முறையே 67%, 46% ஆகும்‌. 




















7 ஆம்‌ வினாவின்‌ பகுதிகள்‌ 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_ 48 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


x (1) ஆம்‌ பிரிவின்‌ இலகுதன்மை 67% ஆகும்‌. குறைந்தபட்சம்‌ 5 காரணிகள்‌ எதிர்பார்க்கப்பட்டாலும்‌, 
மாணவர்கள்‌ 4 காரணிகளையே எழுதிய சந்தர்ப்பங்கள்‌ காணப்பட்டன. அப்பிரிவிற்கு 5 புள்ளிகள்‌ 
ஒதுக்கப்பட்டூள்ளதால்‌ விடையளிக்கும்போது குறிப்பிட்ட எல்லாக்‌ காரணிகளையும்‌ உள்ளடங்கியதாக 


விடையளிக்க மாணவர்களுக்குப்‌ பயிற்சியளித்தல்‌ வேண்டும்‌. 


ஆம்‌ பிரிவின்‌ இலகுதன்மை 67% ஆகும்‌. நடைமுறைச்‌ செலவினை மிகவும்‌ தெளிவாக மாணவர்கள்‌ 
வழங்கியுள்ளனர்‌. எனினும்‌ அரச செலவினுள்‌ மூலதனச்‌ செலவினை சரியாகக்‌ காட்டாமை குறைந்த 
புள்ளிகளைப்‌ பெறுவதற்கான காரணமாகும்‌. அரச நடைமுறைச்‌ செலவின்‌ உள்ளடக்கம்‌ பற்றி 
மட்டுமன்றி மூலதனச்‌ செலவின்‌ உள்ளடக்கம்‌ தொடர்பாகவம்‌ மாணவர்கள்‌ அறிவுறுத்தப்படல்‌ 


வேண்டும்‌. 


x (111) அண்மைக்காலத்தல்‌ பாதீட்டுக்குறை நிலையை நிதியீட்டம்‌ செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட 


மூலாதாரங்கள்‌ பற்றிக்‌ கேட்கப்பட்டுள்ள இவ்வினாவின்‌ இலகுதன்மை 46% ஆகும்‌. இவ்வினாவிந்கு 
எதிர்பார்த்த விடையில்‌ “அண்மைக்‌ காலம்‌” என்பது குறிப்பிடப்பட்டூள்ளது. பாதீட்டுக்‌ குறைநிலையை 
நிதியீட்டம்‌ செய்வதற்கான மூலாதாரங்களைக்‌ காட்டூவதற்குப்‌ பதிலாக, அம்‌ மூலாதாரங்களின்‌ கீழ்‌ 
பயன்படுத்தப்படும்‌ கருவிகளைக்‌ காட்டியுள்ளதால்‌ மாணவர்கள்‌ தமது புள்ளிகளை இழந்துள்ளனர்‌. 
அரச கடன்‌ மூலாதாரங்கள்‌ மற்றும்‌ கருவிகளை வெவ்வேறாகக்‌ காட்டக்கூடிய வகையில்‌ மாணவர்களின்‌ 


ஆர்வத்தை விருத்தி செய்தல்‌ வேண்டும்‌. 


x (iv) இதன்‌ கடினதன்மை 82% ஆகும்‌. அரச பொதுக்‌ கடன்‌ பற்றி தரவுகள்‌ பற்றி மாணவர்களின்‌ அறிவு 
போதுமானதாகக்‌ காணப்படவில்லை. இலங்கையின்‌ பொருளாதாரத்தில்‌ அரச பொதுக்கடன்‌ பற்றிய 


தரவுகள்‌ தொடர்பாக மாணவர்களுக்கு அறிவுறுத்தல்‌ முக்கியமானதாகும்‌. 





க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_ 49 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


வினா இலக்கம்‌ 08 


8. இலங்கை மற்றும்‌ சீனா ஆகிய இரு நாடூகளும்‌ இயந்திரங்கள்‌ மற்றும்‌ ஆடைகள்‌ ஆகிய இரு 
பொருள்களையும்‌ உற்பத்தி செய்கின்றன. தரப்பட்ட அளவு உள்ளீடுகளைப்‌ பயன்படுத்தி இரு 
நாடுகளும்‌ உற்பத்தி செய்யக்கூடிய இரு பொருள்களினதும்‌ கருதுகோள்‌ ரீதியான அளவுகள்‌ பின்வரும்‌ 
அட்டவணையில்‌ தரப்பட்டுள்ளன. 





மேற்படி அட்டவணையிலுள்ள தகவல்களைப்‌ பயன்படூத்தி பின்வரும்‌ பகுதி G), (1) ஆகியவற்றுக்கு 
விடை தருக. 
(1) இவ்விரு நாடுகளில்‌ எந்நாடு, எப்பொருள்‌ தொடர்பில்‌ சிறக்குமியல்பு பெற வேண்டும்‌ ? விளக்குக. (05 புள்ளிகள்‌) 
(11) சிறக்குமியல்பின்‌ பின்னர்‌ இவ்விரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக மாற்று விகிதம்‌ யாது ? (05 புள்ளிகள்‌) 
(Hi) தாராள வர்த்தகத்தின்‌ மீது கட்டுப்பாடுகளை விதிக்கப்‌ பயன்படும்‌ தீர்வைத்‌ தடைகள்‌ மற்றும்‌ 
தீரவையல்லாத்‌ தடைகள்‌ எவை ? (05 புள்ளிகள்‌) 
(iv) தாராள வர்த்தகத்தின்‌ மீது நாடுகள்‌ தடைகளை விதிப்பது ஏன்‌ என விளக்குக. (05 புள்ளிகள்‌) 


எதிர்பார்த்த விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


(08) (1) இரு நாடுகளிலும்‌ உற்பத்தி செய்யப்படும்‌ இரு பண்டங்களினதும்‌ அமையச்‌ செலவுகளைப்‌ பின்வருமாறு 


கணிப்பிடலாம்‌. 
சீனா இலங்கை 

ஓரலகு இயந்திரத்தை 
உற்பத்தி செய்வதற்கான _ 150 _ 3 ௮2 5 
அமையச்‌ செலவு 50 10 
ஓரலகு ஆடையை 
உற்பத்தி செய்வதற்கான  _ 59 = 0.33 10 = 0.2 
அமையச்‌ செலவு 150 50 


(அமையச்‌ செலவைச்‌ சரியாகக்‌ கணிப்பிடுவதற்கு 02 புள்ளிகள்‌) 
இதன்படி 


- சீனாவுக்கு இயந்திர உற்பத்தி தொடர்பில்‌ குறைந்த அமையச்‌ செலவு காணப்படுவதனால்‌ சீனா 
இயந்திர உற்பத்தியில்‌ சிறக்குமியல்பு பெற வேண்டும்‌. 


- இலங்கைக்கு ஆடை உற்பத்தி தொடர்பில்‌ குறைந்த அமையச்‌ செலவு காணப்படுவதனால்‌ 


இலங்கை ஆடையுற்பத்திறில்‌ சிறக்குமியல்பு பெற வேண்டும்‌. 


(காரணங்கள்‌ குறிப்பிடப்படாமல்‌ சிறக்குமியல்பு பெறவேண்டிய நாடுகள்‌ மட்டும்‌ குறிப்பிட்டிருப்பின்‌ 
02 புள்ளிகள்‌ காரணத்தோடு குறிப்பிட்டிருப்பின்‌ 03 புள்ளிகள்‌) 


(11) - சீனா ஓரலகு இயந்திரத்தை ஏற்றுமதி செய்து ஆடைகளின்‌ 3 உம்‌ 5 உம்‌ இடைப்பட்ட 
எண்ணிக்கையினை இறக்குமதி செய்ய வேண்டும்‌. 

- இலங்கை ஓரலகு ஆடையை ஏற்றுமதி செய்து இயந்திரங்களின்‌ 0.2 உம்‌ 0.33 உம்‌ இடைப்பட்ட 
எண்ணிக்கையினை இறக்குமதி செய்ய வேண்டும்‌. 


(ஒரு நாட்டின்‌ வர்த்தகமாற்று விகிதத்தை (பரிமாற்ற விகிதத்தை) மாத்திரம்‌ குறிப்பிட்டிருப்பின்‌ 
03 புள்ளிகள்‌, ஒரு நாடூகளினதும்‌ மாற்று விகிதங்கள்‌ கணிப்பிடப்பட்டிருப்பின்‌ 05 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 50- 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(111) - ஏற்றுமதித்‌ தீரவைகள்‌ 
-... இறக்குமதித்‌ தீர்வைகள்‌ 
(02 புள்ளிகள்‌) 
தீர்வையல்லாத்‌ தடைகள்‌ 
- கோட்டாக்கள்‌ (அனுமதிப்‌ பங்கு) 
- உரிமம்‌ வழங்கல்‌ 
- சுய ஏற்றுமதிக்‌ கட்டுப்பாடு 
= குவித்தல்‌ (Dumping) 
-... இறக்குமதித்‌ தடைகள்‌ 
- சுற்றுச்சூழல்‌ மற்றும்‌ சுகாதார தரநியமங்கள்‌ 
- நாணயமாற்று கட்டுப்பாடுகள்‌ 
š: வர்த்தக ஒப்பந்தகை நடைமுறைப்படுத்தல்‌ 
மூலாதாரம்‌ பற்றிய சட்டதிட்டங்கள்‌ 
- காட்டல்‌ (Cartelheenen நிறுவுதல்‌ 
- பிராந்திய பொருளாதார ஒத்துழைப்பு உடபடிக்கைகள்‌ 
(03 புள்ளிகள்‌) 


(தீரவைகளின்‌ உபபிரிவுகள்‌ பெயரிடப்பட்டிருப்பின்‌ மட்டும்‌ 02 புள்ளிகள்‌ வழங்குக. தீர்வைகள்‌ 


என மட்டும்‌ குறிப்பிடப்படின்‌ புள்ளிகள்‌ இல்லை.) 


(iv) - இளநிலைக்‌ கைத்தொழில்களைப்‌ பாதுகாத்தல்‌. 
- தொழில்‌ வாய்ப்புகளை அதிகரித்தல்‌. 
- சென்மதி நிலுவைப்‌ பிரச்சினைகளைக்‌ குறைத்தல்‌. 
š குவித்தலைத்‌ தடுத்தல்‌. 
- நாணய மாற்று விகிதத்தை சாதகமானதாக மாற்றல்‌. 
- எதிர்‌ நடவடிக்கை தடைகளை விதித்தல்‌. 
- உள்நாட்டு வளங்களின்‌ உச்சப்‌ பயன்பாட்டினைப்‌ பெறல்‌. 
- அரச வருவாகை அதிகரித்தல்‌. 
- உபாய ரீதியில்‌ முக்கியத்துவமிக்க கைத்தொழில்களைப்‌ பாதுகாத்தல்‌. 
- தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்தல்‌. 
- உள்ளூர்க்‌ கலாசாரத்தைப்‌ பாதுகாத்தல்‌. 


(ஒரு விடயத்திற்கு 1 புள்ளி வீதம்‌ மொத்தம்‌ 05 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_ 51 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


ம்‌ 


ம்‌ ஆலோசனைகளு 


ப்புகளும்‌ முடிவுகளு 


தொடர்பான அவதானி 


த்துள்ளமை 


வினாவிற்கு விடையளி 


ஆம்‌ 


6 


06 ஆம்‌ வினாவிற்கு பரீட்சார்த்திகளில்‌ 67% 
சதவீதத்தினர்‌ விடையளித்துள்ளனர்‌. (வரைபு 2). 


பெற்றுள்ள விதம்‌ 


` 
ம்‌ 


ளி 


ற்குப்‌ புள்‌ 


வினாவி 


இவ்வினாவுக்குரிய புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 


0- 5 புள்ளி ஆயிடையில்‌ 27% 
6-10 புள்ளி ஆயிடையில்‌ 25% 
11-15 புள்ளி ஆயிடையில்‌ 24% 
16-20 புள்ளி ஆயிடையில்‌ 24% 


ஆனோர்‌ புள்ளி பெற்றுள்ளனர்‌. 


666660 





இவ்வினா 4 உபபிரிவுகளைக்‌ கொண்டுள்ளதுடன்‌ 


க்குமான 


டு 
6 
வ, 
இ 
= 
m= 
al 
௮ 


ளுக்கு 


வினாவின்‌ பகுதிக 


பிரிவு 1 மிக இலகுவானதாக காணப்படுகின்றது. 


இலகுதன்மை 


அதன்‌ இலகுதன்மை 65% ஆகும்‌. இலகுதன்மை 





குறைந்த பிரிவாக 11 காணப்படுவதுடன்‌ அதன்‌ 





பிரிவு ii இன்‌ 


ஆகும்‌. 


40% 


இலகுதன்மை 50% ஆகும்‌. iv இன்‌ இலகுதன்மை 


இலகுதன்மை 














S = s 


gl@olo ç @oo@j 


48% ஆகும்‌. 











8 ஆம்‌ வினாவின்‌ பகுதிகள்‌ 





க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


_ 52. 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பிரிவின்‌ இலகுதன்மை 65% ஆகும்‌. இப்பிரிவின்‌ மூலம்‌ அமையச்‌ செலவினைக்‌ கணிப்பிட்டு ஒவ்வொரு 
நாட்டினதும்‌ உற்பத்தியினதும்‌ சிறக்குமியல்பு நடைபெறும்‌ முறையைப்‌ பரீட்சிப்பதாகும்‌. அமையச்‌ 


செலவினைச்‌ சரியாகக்‌ கணப்பிட்டு ஒப்பீட்டு நலனைத்‌ தீர்மானித்த மாணவர்கள்‌ சரியான விடையை 


எழுதியிருந்தனர்‌. ஒப்பீட்டு நலனைத்‌ தீர்மானிப்பதற்காக புள்ளி விபரங்களை உதாரணங்களுடன்‌ 


பயன்படுத்தி அமையச்‌ செலவினை கணிப்பிடக்‌ கூடிய திறனை விருத்தி செய்யக்கூடிய விதத்தில்‌ 
கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயநீபாடுகளைத்‌ தயாரித்தல்‌ வேண்டும்‌. 


பிரிவின்‌ கடினத்தன்மை 60% ஆகும்‌. பிரிவு 1 இல்‌ குறித்த இரு நாடூகளுக்கிடையிலும்‌ வர்த்தக மாற்று 
விகிதத்தைக்‌ கணிப்பது இப்பிரிவின்‌ மூலம்‌ கேட்கப்பட்டூள்ளது. இங்கு வர்த்தக மாற்று வீதம்‌ என்பது 
பரஸ்பர அனுகூலமான பரிமாற்றல்‌ விகிதம்‌ என்பதை இனங்காணாமை கடினத்தன்மைக்கு பிரதான 
காரணமாகும்‌. எனவே ஓப்பீட்டு நலனின்‌ அடிப்படையில்‌ பரிமாற்றல்‌ வீதம்‌ தீர்மானிக்கப்படும்‌ முறை 
பற்றி மாணவர்களின்‌ திறனை வளர்க்கக்கூடிய விதத்தல்‌ கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயற்பாடுகளை 
ஓழுங்கமைத்தல்‌ வேண்டும்‌. 


பிரிவின்‌ இலகுதன்மை 50% ஆகும்‌. தாராள வர்த்தகத்தின்‌ மீது கட்டுப்பாடுகள்‌ விதிக்கப்படும்‌ 
தீரவையல்லாத்‌ தடைகள்‌ இவ்வினாவின்‌ மூலம்‌ கேட்கப்பட்டூள்ளது. தீர்வையல்லாத தடைகளை 
வெவ்வேறாக இனங்காணாமை மாணவர்களின்‌ அடைவு மட்டம்‌ குறைவடைவதற்கான காரணமாகும்‌. 
தாராள வர்த்தகத்தின்‌ மீது கட்டுப்பாடுகள்‌ விதிக்கப்படும்‌ தீர்வைத்‌ தடைகள்‌, தீர்வையல்லாத்‌ 
தடைகள்‌ பற்றிய அறிவினை உறுதிப்படுத்தும்‌ வகையில்‌ கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயற்பாடுகளை 
விருத்தி செய்தல்‌ வேண்டும்‌. 


பிரிவின்‌ கடினத்தன்மை 52% ஆகும்‌. தாராள வர்த்தகத்தின்‌ தடைகளை விதிப்பதற்கான காரணங்கள்‌ 
இவ்வினாவினால்‌ கேட்கப்பட்டுள்ளதுடன்‌ மாணவர்களின்‌ அடைவு மட்டம்‌ குறைவடைவதற்கு வர்த்தகப்‌ 
பாதுகாப்புச்‌ சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ள விதம்‌ தொடர்பான தெளிவு காணப்படாமையாகும்‌. 
தாராள வர்த்தகத்திற்கு தடைகள்‌ ஏற்படுவதற்கான காரணிகள்‌ புரியும்படி கற்றல்‌ - கற்பித்தல்‌ 
செயற்பாடுகள்‌ ஒழுங்கமைக்கப்படல்‌ வேண்டும்‌. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 53- 


Download Past Papers at : www.freebooks.Ik 





வினா இலக்கம்‌ 09 


9. (i) பொருளாதார வளர்ச்சியை வரைவிலக்கணப்படுத்துக. அது எவ்வாறு அளவிடப்படும்‌ ? (05 புள்ளிகள்‌) 
(14) நாடொன்றில்‌ பொருளாதார வளர்ச்சியுடன்‌ இணைந்த வகையில்‌ தேசிய உற்பத்தியில்‌ ஏற்படக்கூடிய 

கட்டமைப்பு மாற்றங்களை விளக்குக. l (05 புள்ளிகள்‌) 

(111) பொருளாதார அபிவிருத்தியானது ஒரு பல்பரிமாணச்‌ செயற்பாடாகும்‌.” விளக்குக. (OS புள்ளிகள்‌) 

(iv) இலங்கையில்‌ வறுமையின்‌ அண்மைக்காலப்‌ போக்குகளை விவரிக்குக. (05 புள்ளிகள்‌) 


எதிர்பார்த்த விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


(09) (1) மெய்‌ மொத்த உள்நாட்டு, / தேசிய உற்பத்தியின்‌ தொடர்ச்சியான வளர்ச்சியானது பொருளாதார 


வளர்ச்சியெனக்‌ கருதப்படுகின்றது. இவ்வாறான ஒரு நிலைமையின்போது பொருளாதாரத்தின்‌ உற்பத்தி 


சாத்தியத்தில்‌ நீண்டகால விரிவாக்கமொன்று ஏற்படும்‌. 


(05 புள்ளிகள்‌) 


பொருளாதார வளர்ச்சியை அளவிடும்‌ இரு முறைகள்‌ உள்ளன. 


= 


மொய்மொத்த உள்நாட்டு / தேசிய உற்பத்தியின்‌ வருடாந்த சதவீதமாற்றம்‌. 
தலைக்குரிய மெய்மொத்த உள்நாட்டு / தேசிய உற்பத்தியின்‌ வருடாந்த சதவீத மாற்றம்‌ 
(02 புள்ளிகள்‌) 


(11) பொருளாதார வளர்ச்சிச்‌ செயன்முறையின்போது 


விவசாயம்‌, கைத்தொழில்‌, சேவைகள்‌ ஆகிய மூன்று துறைகளிலும்‌ விரிவாக்கம்‌ ஏற்படும்‌. 
விவசாயத்துநையுடன்‌ ஒப்பிடுகையில்‌ கைத்தொழில்‌ மற்றும்‌ சேவைத்துறைகள்‌ அதிக வேகத்தில்‌ 
விரிவாக்கமடையும்‌. 
சேவைத்துறையானது பொருளாதாரத்தின்‌ மிக முக்கியமான துறையாக மாறும்‌. 
(மூன்று துறைகளிலும்‌ சார்பளவில்‌ வளப்பயன்பாடும்‌ தொழில்நுட்பப்‌ பயன்பாடும்‌ 
மாந்நமடையும்‌.) 

(ஒரு விடயத்திற்கு 2 புள்ளிகள்‌ வீதம்‌ மொத்தம்‌ 05 புள்ளிகள்‌) 


(111) பொருளாதார அபிவிருத்தியென்பது மனித வாழ்க்கையின்‌ பொருளாதார நிலையினையும்‌, அதன்‌ 


தரத்தினையும்‌ உயர்வடையச்‌ செய்யும்‌ அதேவேளை அது ஒரு பரிணாமச்‌ செயற்பாடாகும்‌. பொருளாதார 


அபிவிருத்திள்‌ பொருட்டு பொருளாதார வளர்ச்சியுடன்‌ பின்வரும்‌ நிபந்தனைகளும்‌ பூர்த்தி செய்யப்பட 


வேண்டும்‌. 


பொருளாதாரத்தின்‌ உற்பத்தித்‌ துறையின்‌ கட்டமைப்பு மாற்றங்கள்‌ ஏற்படல்‌. 

உற்பத்தி வளங்களின்‌ விளைதிறன்‌ அதிகரித்தல்‌. 

உற்பத்திச்‌ செயன்முறைகள்‌ மற்றும்‌ தொழில்நுட்பம்‌ முன்னேற்றமடைதல்‌. 

புத்துருவாக்கம்‌ நவீனமயப்படுத்தலும்‌ ஏற்படல்‌. 

பொருளாதார வளர்ச்சியின்‌ நம்மைகள்‌ கீழ்நோக்கிப்‌ பொசிந்து வறுமை குறைவடைதல்‌, 
வேலையின்மை குறைவடைதல்‌, வருமான ஏற்றத்தாழ்வுகள்‌ குறைவடைதல்‌, மக்களின்‌ தெரிவுகள்‌ 


அதிகரித்தல்‌ போன்றன பொருளாதார அபிவிருத்தியின்போது ஏற்படும்‌. 


இதன்போது பொருளாதார, சமூக, அரசியல்‌, கலாசார மற்றும்‌ சுற்றாடல்‌ போன்ற சகல 
துறைகளிலும்‌ அபிவிருத்தி ஏற்பட வேண்டும்‌. இதன்படி பொருளாதார அபிவிருத்தி என்பது ஒரு 
பல்பரிமாணச்‌ செயன்முறைப்பாடென்ற முடிவு செய்யலாம்‌. 

(ஒரு விடயத்திற்கு 1 புள்ளி வீதம்‌ 05 புள்ளிகள்‌) 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_ 54 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


(IV) இலங்கையில்‌ வறுமையை அளவிட அதிகளவில்‌ பயன்படூத்தப்படூம்‌ தலைக்குரிய வறுமைக்‌ 


குறிகாட்டயாகும்‌. (Poverty Head Count Index) 


தலைக்குரிய வறுமை குறிகாட்டி 


2002 


pono EE 


(வறுமை நிலை குறைவடைந்து செல்வதைக்‌ காட்டியிருப்பின்‌ 02 புள்ளிகள்‌) 
(புள்ளிவிபரங்கள்‌ மூலம்‌ அதனை உறுதிப்படுத்திருப்பின்‌ 03 புள்ளிகள்‌) 





9ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ 


வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ 09 ஆம்‌ வினாவிற்கு பரீட்சார்த்திகளில்‌ 27.31% 
சதவீதத்தினர்‌ விடையளித்துள்ளனர்‌. (வரைபு 2). 
இவ்வினாவுக்குரிய புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 

0- 5 புள்ளி ஆயிடையில்‌ 56% 

6-10 புள்ளி ஆயிடையில்‌ 28% 

11-15 புள்ளி ஆயிடையில்‌ 12% 


16-20 புள்ளி ஆயிடையில்‌ 4% 
ஆனோர்‌ புள்ளி பெற்றுள்ளனர்‌. 





வினாவின்‌ பகுதிகளுக்கும்‌ உபபகுதிகளுக்குமான இவ்வினா 4உபபிரிவுகளைக்‌ கொண்டுள்ளதுடன்‌ 
இலகுதன்மை i ஆம்‌ H ஆம்‌ பிரிவுகள்‌ இலகுவானதாகக்‌ 
காணப்படுகின்றது. அவற்றின்‌ இலகுதன்மை 








முறையே 41%, 27% ஆகும்‌. இலகுதன்மை 





குறைந்த உபபிரிவாக 11 காணப்படுவதுடன்‌ 





அதன்‌ இலகுதன்மை 17% ஆகும்‌. பொதுவாக 





நோக்கும்போது இவ்வினாவுக்கு பரீட்சார்த்திகள்‌ 











குறைந்தளவு அடைவு மட்டத்தினையே 


காட்டியுள்ளனர்‌. 


i ஆம்‌ ii ஆம்‌ பிரிவுகள்‌ பொதுவாக குறைவான 


9 ஆம்‌ வினாவின்‌ பகுதிகள்‌ 





இலகுதன்மையைக்‌ கொண்ட பிரிவுகளாகும்‌. 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 


=: 55 = 


Download Past Papers at : www.freebooks.Ik 


ஆம்‌ பிரிவின்‌ கடினத்தன்மை 59% ஆகும்‌. பொருளாதார வளர்ச்சியை அளவிடும்‌ முறைக்குப்‌ பதிலாக 


அதனை கணிப்பிடும்‌ சமன்பாட்டை எழுதியுள்ளமையால்‌ புள்ளிகள்‌ குறையக்‌ காரணமாகியுள்ளது. 


பொருளாதார வளர்ச்சியை வரைவிலக்கணப்படுத்தும்போது மொத்த வெளியீடு அல்லது 
உற்பத்தி இளலளவை அடிப்படையாகக்‌ கொண்டு அதனை வரைவிலக்கணப்படுத்தல்‌ வேண்டும்‌ 
எனவும்‌ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அல்லது மொத்தத்‌ தேசிய உற்பத்தியின்‌ சதவீதமான 
வளர்ச்சியினூாடாக பொருளாதார வளர்ச்சி வேகத்தை கணிப்பிடல்‌ வேண்டும்‌ என்பது பற்றி 
மாணவர்களுக்கு அறிவுறுத்தல்‌ வேண்டும்‌. 


பிரிவின்‌ கடினத்தன்மை 83% ஆகும்‌. இவ்வினாவைத்‌ சரியாகப்‌ புரிந்து கொள்ளாமை புள்ளி 
பெறுவதின்‌ கடின நிலைமைக்குக்‌ காரணமாகியுள்ளது. பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரத்தின்‌ 
கட்டமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஏதுவாக அமையும்‌ என்பதும்‌, ௮க்கட்டமைப்பு 
மாற்றங்கள்‌ எவை என்பதும்‌, அதற்கான காரணிகளை இனங்காணாமையும்‌ கடினத்தன்மைக்கான 
காரணிகளாகும்‌. இந்த மொத்தச்‌ செயற்பாடுகளையும்‌ கவனத்தில்‌ கொள்ளும்படி கற்றல்‌ 
கற்பித்தல்‌ செயற்பாடுகளை விருத்தி செய்தல்‌ வேண்டும்‌. 


பிரிவின்‌ கடினத்தன்மை 73% ஆகும்‌. பொருளாதார வளர்ச்சியானது ஒரு பல்பரிமான அபிவிருத்திச்‌ 
செயற்பாட்டின்‌ மூலம்‌ நடைபெறுவதாகவும்‌, அது நடைபெறும்‌ முறை தொடர்பாக மாணவர்களிடம்‌ 
போதியளவு அறிவு காணப்படவில்லை. அபிவிருத்தியை விளக்குவதுடன்‌ அங்கு பல்வேறு 


அளவீடுகள்‌ எவை எனவும்‌ விளக்க வேண்டும்‌. 


ஆம்‌ பிரிவின்‌ கடினத்தன்மை 80% ஆகும்‌. வறுமையை தரவுகளின்‌ அடிப்படையில்‌ விளக்கும்‌ 
திறன்‌ மாணவர்களிடம்‌ போதியளவு காணப்படவில்லை. வறுமையின்‌ போக்கைக்‌ காட்டும்போது 
அவற்றை புள்ளிவிபர ரீதியில்‌ உறுதிப்படுத்துதல்‌ முக்கியமாகும்‌ என்பதை மாணவர்களுக்கு 
அறிவுறுத்தல்‌ வேண்டும்‌. போக்கினைக்‌ காட்டும்போது குறிப்பிட்ட கடந்த ஆண்டை ஓப்பிட்டு 
கருத்தில்‌ கொள்ளப்படும்‌ ஆண்டின்‌ நிலைமையை ஓப்பிடக்கூடிய வகையில்‌ தரவுகளை 


முன்வைத்தல்‌ வேண்டும்‌ என மாணவர்களுக்கு அறிவுறுத்தல்‌ வேண்டும்‌. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 56- 


Download Past Papers at : www.freebooks.Ik 





வினா இலக்கம்‌ 10 


10. (1) அண்மைய ஆண்டுகளில்‌ இலங்கையின்‌ பொருளாதார வளர்ச்சி வேகத்தைத்‌ தீர்மானித்த பிரதான 
காரணிகள்‌ எவை ? (05 புள்ளிகள்‌) 
(11) இலங்கைப்‌ பொருளாதாரத்தில்‌ சேவைத்துறையின்‌ முக்கியத்துவத்தினைச்‌ சுருக்கமாக விளக்குக. (05 புள்ளிகள்‌) 

(111) இலங்கையின்‌ கைத்தொழிற்துறையில்‌ உயர்வான வளர்ச்சியை ஏற்படுத்த மேற்கொள்ளக்கூடிய 


நடவடிக்கைகள்‌ எவை ? | (05 புள்ளிகள்‌) 
(iv) இலங்கையில்‌ அண்மைக்‌ காலத்தில்‌ நடைமுறைப்படூத்தப்பட்டூுள்ள பிரதான கட்டமைப்பு 
அபிவிருத்திச்‌ செயற்திட்டங்களைச்‌ சுருக்கமாக விவரிக்குக. (05 புள்ளிகள்‌) 


எதிர்பார்த்த விடைகளும்‌ புள்ளி வழங்கும்‌ திட்டமும்‌ 


(10) (i) - 


கட்டடவாக்கக்‌ கைத்தொழில்‌ துரித வளர்ச்சியடைந்தமை. 
உட்கட்டமைப்பு வசதிகளின்‌ தொடர்ச்சியான விரிவாக்கம்‌. 
அரசியல்‌ உறுதிப்பாடும்‌ சமமான சூழலும்‌. 
சுற்றுலாக்‌ கைத்தொழில்‌ வளர்ச்சியடைந்தமை. 
தொடர்ச்சியான சாதகமான காலநிலை நிலவியமை. 
பிராந்திய அபிவிருத்தி நடவடிக்கைகளின்‌ விரிவாக்கம்‌. 
தொழில்வாண்மைத்‌ திறன்களின்‌ வளர்ச்சி. 
தொழில்நுட்ப வளர்ச்சி 
சந்தைகளின்‌ விரிவாக்கம்‌. 
(ஒரு விடயத்திற்கு 1 புள்ளி வீதம்‌ 05 புள்ளிகள்‌) 


(11) இலங்கைப்‌ பொருளாதாரத்தில்‌ சேவைத்துறையின்‌ முக்கியத்துவம்‌ 


ஆண்டு மொ.உ. உற்பத்தியின்‌ தொழில்வாய்ப்பின்‌ 
சதவீதமாக சேவைத்துறை | சதவீதமாக சேவைத்துறை 


2011 58 42.9 
2012 37 43.0 





Gii)- 


2013 56 44.1 


மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு அதிகூடிய பங்களிப்பை வழங்குகின்றது. 
தொழில்‌ வாய்ப்புக்கு அதிக பங்களிப்பை வழங்கல்‌. 
நேர்கணிய வெளிவாரிகளை உருவாக்குதல்‌. 
உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்கல்‌. 
இயந்கை வளங்களைக்‌ குறைந்த அளவில்‌ பயன்படுத்துவதால்‌ பேண்தகு அபிவிருத்திக்கு 
வாய்ப்பானது. 
(ஒரு விடயத்திற்கு 1 புள்ளி வீதம்‌ 05 புள்ளிகள்‌) 


சக்திவள மூலாதாரங்களை பன்முகப்படுத்தலும்‌ வரிசக்தி செலவுகளைக்‌ குறைத்தலும்‌. 
ஊழியச்‌ சந்தையின்‌ இறுக்கத்‌ தன்மைகளை நீக்குதல்‌. 
மூலதன ஆக்க மூலாதாரங்களை இலகுபடுத்தல்‌ மற்றும்‌ அவற்றின்‌ செலவுகளைக்‌ 
குறைத்தல்‌. 
வெளிநாட்டு நேரடி முதலீட்டை ஊக்குவித்தல்‌. 
தொழில்நுட்ப முன்னேற்றத்தின்‌ பொருட்டு அரசாங்கம்‌ நிதி ஊக்குவிப்புகளை வழங்கல்‌. 
சிறிய மற்றும்‌ நடுத்தரக்‌ கைத்தொழில்களுக்கு வரிச்சலுகைகளையும்‌ ஊக்குவிப்புக்களையும்‌ 
வழங்கல்‌. 
உலக சந்தையில்‌ பிரவேசிப்பதற்கான ஊக்குவிப்புக்களையும்‌ ஒத்துழைப்புக்களையும்‌ வழங்கல்‌. 
முயற்சியாண்மையை ஊக்குவித்தலும்‌ பயிற்றுவித்தலும்‌. 

(ஒரு விடயத்திற்கு 1 புள்ளி வீதம்‌ 05 புள்ளிகள்‌) 


க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
=5§7 = 


Download Past Papers at : www.freebooks. Ik 


(1v)- ரன்தொர (தங்கக்‌ கதவு) நிகழ்ச்சித்‌ திட்டம்‌ 

- அம்பாந்தோட்டை துறைமுகம்‌ 
- மத்தளை விமான நிலையம்‌ 
- தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை / கட்டுநாயக்க அதிவே நெடுஞ்சாலை 
- நுரைச்சோலை அனல்‌ மின்‌ நிலையம்‌ 
- மேல்‌ கொத்மலை நீர்மின்‌ நிலையம்‌ 
- கெரவலப்பிட்டிய அனல்‌ மின்‌ நிலையம்‌ 
- வடக்கு நெடுஞ்சாலை அபிவிருத்தி நிகழ்ச்சித்திட்டம்‌ 
i கொழும்பு தெற்கு முறைமுக அபிவிருத்தி 

- மகநெகும (பாதை எழுச்சி) 

- நெனசல (அறிவு நிலையம்‌, விதாதா (விஞ்ஞான) நிலையம்‌, மகிந்தோதய விஞ்ஞான 


கூடங்கள்‌.) 


(ஒரு விடயத்திற்கு 1 புள்ளி வீதம்‌ 05 புள்ளிகள்‌) 


10ஆம்‌ வினாவிற்கு விடையளித்துள்ளமை தொடர்பான அவதானிப்புகளும்‌ முடிவுகளும்‌ ஆலோசனைகளும்‌ 





வினாவிற்குப்‌ புள்ளிகள்‌ பெற்றுள்ள விதம்‌ பரீட்சார்த்திகளில்‌ 31.16% சதவீதத்தினர்‌ இவ்வினாவுக்கு 
16 -29 விடையளித்துள்ளனர்‌. (வரைபு 2). இவ்வினாவுக்குரிய 
புள்ளிகள்‌ 20 ஆகும்‌. 

0- 5 புள்ளி ஆயிடையில்‌ 54% 

6-10 புள்ளி ஆயிடையில்‌ 36% 

11-15 புள்ளி ஆயிடையில்‌ 9% 


16-20 புள்ளி ஆயிடையில்‌ 1% 
ஆனோர்‌ புள்ளி பெற்றுள்ளனர்‌. 


இவ்வினா 4 உபபிரிவுகளைக்‌ கொண்டுள்ளதுடன்‌ 
பிரிவ 11 மிக கடினமானதாகக்‌ காணப்படுகின்றது. 
அதன்‌ இலகுதன்மை 12% ஆகும்‌. இலகுதன்மை 
கூடுதலான பகுதியான 1V உள்ளது. அதன்‌ 
இலகுதன்மை 42% ஆகும்‌. 1 ஆம்‌ 111 ஆம்‌ பிரிவுகள்‌ 
குறைந்த இலகுதன்மையைக்‌ கொண்டுள்ளதுடன்‌ 
இவற்றின்‌ இலகுதன்மை முறையே 24%, 33% ஆகும்‌. 
பொதுவாக நோக்கும்போது குறைவான அடைவினை 


கொண்ட வினாவாகும்‌. 


10 ஆம்‌ வினாவின்‌ பகுதிகள்‌ 


க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 58 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பிரிவின்‌ கடினத்தன்மை 76% ஆகும்‌. நடைமுறையில்‌ பொருளாதார வளர்ச்சிக்கான காரணிகள்‌ 
பற்றி கேட்கப்பட்டுள்ளதுடன்‌ பெரும்பாலான மாணவர்ளுக்கு குறித்த காலப்பகுதியில்‌ பொருளாதார 
வளர்ச்சிக்கான காரணிகள்‌ பற்றி இற்றை நிலைப்படுத்தப்பட்டிருக்காமை காரணமாக சரியான 
விடையை வழங்க முடியாது போயுள்ளது. எனவே மத்திய வங்கி ஆண்டறிக்கை போன்ற நடமுறை 


மூலாதாரங்கள்‌ உதவியுடன்‌ அறிவை விருத்தி செய்தல்‌ வேண்டும்‌. 


பிரிவின்‌ கடினத்தன்மை 88% ஆகும்‌. மொத்த உள்நாட்டு உற்பத்தியின்‌ துறை ரீதியான அமைப்பில்‌ 
சேவைத்‌ துறையின்‌ முக்கியத்துவம்‌ இப்பிரிவினால்‌ கேட்கப்பட்டாலும்‌, மாணவர்களுக்கு 
சேவைத்துறையின்‌ பங்களிப்பு பற்றிப்‌ போதியளவு அறிவு காணப்படவில்லை. நாடொன்றின்‌ மொத்த 
உற்பத்திக்கு பல்வேறு துறைகள்‌ மூலம்‌ வழங்கப்படும்‌ பங்களிப்பை புள்ளிவிபரத்‌ தரவுகள்‌ மூலம்‌ 


புரிய வைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்‌. 


பிரிவின்‌ கடினத்தன்மை 62% ஆகும்‌. இலங்கையின்‌ கைத்தொழில்‌ துறையின்‌ உயர்வான வளர்ச்சியை 
அடைவதற்கு எடுக்கக்கூடிய வழிமுறைகள்‌ பற்றி இவ்வினாவின்‌ மூலம்‌ கேட்கப்பட்டூள்ளது. 
எனினும்‌ பெரும்பாலான மாணவர்கள்‌ குறிப்பிட்ட தலைப்பு தொடர்பாக போதியளவு அறிவைப்‌ 
பெற்றிருக்கவில்லை. எனவே குறிப்பிட்ட துறையில்‌ அறிவினைப்‌ பெற்றுக்கொள்ள வழிகாட்ட 


வேண்டும்‌. 


இப்பிரிவின்‌ கடினத்தன்மை 56% ஆகும்‌. அண்மைக்‌ காலத்தில்‌ இலங்கையில்‌ நடைமுறைப்‌ 


படுத்தப்பட்டூள்ள உட்கட்டமைப்பு வசதிகள்‌ பற்றிக்‌ கேட்கப்பட்டூுள்ள வினாவாகும்‌. பெரும்பாலான 
சதவீத்தினர்‌ சரியான விடையளிக்கத்‌ தவறியுள்ளமைக்கு நடைமுறையில்‌ செயந்படுத்தப்படும்‌ 
அபிவிருத்திச்‌ செயற்றிட்டங்கள்‌, அவற்றின்‌ நோக்கம்‌, பயனடைவோர்‌ பற்றி புரியாத நிலையே 
காரணமாகும்‌. இத்தலைப்பு தொடர்பான தகவல்களைச்‌ சேகரிக்கக்‌ கூடிய மூலாதாரங்கள்‌ பற்றி 


மாணவர்களுக்கு அறிவறுத்த வேண்டும்‌. 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
_ 59 _ 


Download Past Papers at : www.freebooks.Ik 


2.2.3 வினாப்பத்திரம்‌ 11 இற்கு விடையளித்தல்‌ தொடர்பான முழு அவதானிப்புகள்‌, முடிவுகள்‌ மற்றும்‌ 
ஆலோசனைகள்‌ : 

இம்மதிப்பீட்டு அறிக்கையைத்‌ தயாரிப்பதற்காகப்‌ பயன்படுத்தி தகவல்களை ஓழுங்குபடுத்தியதன்‌ மூலம்‌ 

வினாத்தாள்‌ 11 இன்‌ ஒவ்வொரு வினாவும்‌ தெரிவு செய்யப்பட்ட சதவீதத்தையும்‌ இலகுதன்மையையும்‌ காட்டும்‌ 


அட்டவணையும்‌ வரைபும்‌ பின்வருமாறு காட்டப்பட்டுள்ளது. 


க.பொ.த (உ.தர)ப்‌ பரீட்சை - 2014 
33 - கணக்கீடு - வினாத்தாள்‌ 11 





ணம்‌ 
+A ஜே. O O 
Co O ம ப 


E தெரிவு செய்யப்பட்ட 
வினா 


ஓ 
ணு, 


SEE 
ili 


Ul 
= 
பம 


W, í A 
J 


இலகுதன்மை 


' 


= 


5 ZZ 


e 
ë ` 
ட்‌ 
டு 


டட 
dil 


I 
i 
| 
50 
I 
I 
| 
! 
I 


— ப ப ப ப 
> Z77727 

| | நவ 
> Ud 

— 

| 

| 

lll 

ms 


A 
Oia 


MN 
NO 
—_ 


வினா இலக்கம்‌ 
TTT 
<= lll |" 


இவ்வினாத்தாள்‌ H “அ”, “ஆ” ஆகிய இரண்டு பிரிவுகளைக்‌ கொண்டது. 1 தொடக்கம்‌ 5 வரையான 





வினாக்கள்‌ “௮” பிரிவிலும்‌ 6 தொடக்கம்‌ 10 வரையிலான வினாக்கள்‌ “ஆ” பிரிவிலும்‌ உள்ளடக்கப்பட்டுள்ளன. 
பரீட்சார்த்திகளினால்‌ “அ” பிரிவிலிருந்து குறைந்தபட்சம்‌ இரு வினாக்களும்‌, “ஆ” பிரிவிலிருந்து குறைந்தபட்சம்‌ 
இரு வினாக்களையும்‌ தெரிவு செய்து எல்லாமாக ஜந்து வினாக்களுக்கு விடையளித்தல்‌ வேண்டும்‌. 


பிரிவு “அ” இலுள்ள 5 வினாக்களுள்‌ 1 ஆம்‌ 4 ஆம்‌ வினாக்களையே கூடுதலாகத்‌ தெரிவு செய்துள்ளதுடன்‌, 
“ஆ” பிரிவிலுள்ள 5 வினாக்களுள்‌ 8 ஆம்‌ 7 ஆம்‌ வினாக்களையே கூடுதலாகத்‌ தெரிவு செய்துள்ளனர்‌. 
அவை தெரிவுசெய்யப்பட்ட சதவீதம்‌ முறையே 99%, 82%, 68%, 60% ஆகும்‌. 11 ஆம்‌ வினாத்தாளின்‌ சகல 
வினாக்களையும்‌ கருத்தில்‌ கொள்ளும்போது கூடுதலாகத்‌ தெரிவுசெய்யப்பட்ட வினா 1 ஆகும்‌. மாற்று வினாக்களில்‌ 
கூடுதலாகத்‌ தெரிவு செய்யப்பட்டு ௮வ்வினாவிற்கு பெரும்பாலான சதவீதத்தினர்‌ (99%) விடையளித்துள்ளனர்‌. 
பாடத்திட்டத்தில்‌ இவ்வினாக்களுக்கு அடிப்படையாக அமைந்த கருப்பொருளும்‌ விடயதானமும்‌, கற்றல்‌ 
கற்பித்தல்‌ செயற்பாட்டில்‌ அதிக கவனத்தை ஈர்த்த மாணவர்களிடம்‌ கூடிய பிரசித்தம்‌ பெற்றவையாகும்‌. 
எனவே அவ்வினாக்கள்‌ ஒப்பீட்டு ரீதியில்‌ இலகுதன்மை உயர்‌ பெறுமதியை பெறும்‌ வினாக்களைத்‌ தெரிவு 
செய்யும்‌ சதவீதத்தில்‌ இறங்குவரிசைப்படி முதற்படி காணப்படும்‌ வினாக்கள்‌ முறையே 1, 4, 2, 8 ஆகும்‌. 
எனினும்‌ இலகுதன்மை அடிப்படையில்‌ முதற்படி காணப்படுவது முறையில்‌ 4, 2, 1, 8 ஆகும்‌. 1 ஆம்‌ 4 ஆம்‌ 
வினாக்கள்‌ கூடுதலாகத்‌ தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும்‌ அவற்றுக்கு அளிக்கப்பட்டுள்ள விடைகள்‌ அவ்வளவு 
தூரம்‌ திருப்திகரமானதாகக்‌ காணப்படவில்லை என்பதும்‌ கூடிய புள்ளிகளைப்‌ பெறத்‌ தவறியுள்ளது என்பதும்‌ 
இத்தகவல்களின்‌ மூலம்‌ புலனாகின்றது. எனவே மாணவர்களின்‌ கூடிய கவனத்தை ஈர்க்கும்‌ இவ்வாறான 
வினாக்களில்‌ இருந்து அதிக புள்ளிகளைப்‌ பெறவேண்டூமாயின்‌ கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயற்பாடுகளின்போது 
மாணவர்களுக்கு வழிகாட்டுவது பெறுபேற்றை மேலும்‌ அதிகரிக்க உதவும்‌. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 60 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


கூடிய தெரிவு மேற்கொண்டுள்ள 1 ஆம்‌ வினாவின்‌ இலகுதன்மை 53% இற்கு வரையறுக்கப்பட்டுள்ளமை 
பொருளியல்‌ பாடத்தின்‌ முன்னேற்றத்தில்‌ கரிசனை கொண்டவர்கள்‌ கவனத்தில்‌ கொள்ள வேண்டிய விடயமாகும்‌. 
சுய விருப்பத்தின்‌ பேரில்‌ வினாவிற்கு விடையளிப்போர்‌, சாதாரணமாக வினாவுக்குரிய மொத்தப்‌ புள்ளிகளில்‌ 
கூடிய சதவீத்தைப்‌ பெற்றுக்கொள்ளக்‌ கூடிய வகையில்‌ தமது விடையை சரியான விடய தானத்துடன்‌ 


ஒழுங்கமைத்து முக்கக்கூடிய வகையில்‌ மாணவர்களை வழிகாட்டல்‌ வேண்டும்‌. 


மிகவும்‌ குறைவாகத்‌ தெரிவு செய்யப்பட்டுள்ள வினா 5 ஆகும்‌. இவ்வினாவின்‌ இலகுதன்மை 45% 
ஆக வரையறுக்கப்பட்டுள்ளது. வகுப்பறையில்‌ கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயற்பாடுகளின்போது கூடிய கவனம்‌ 


செலுத்தாமையே அதற்கான முக்கிய காரணமாகும்‌ என்பது தெளிவாகின்றது. 


JH ஆம்‌ வினாத்தாளின்‌ ஒவ்வொரு வினா பற்றியும்‌ கருத்தில்‌ கொள்ளும்போது இலகுவான வினவின்‌ 
இலகுதன்மை 53% இற்கு வரையறுக்கப்பட்டமையும்‌ 3, 5, 6, 7, 9, 10 தவிர ஏனைய நான்கு வினாக்களின்‌ 
இலகுதன்மை 60% ஐ விடக்‌ குறைவாகக்‌ காணப்படுகின்றமையும்‌ இப்பாடத்துடன்‌ தொடர்புடைய சகல 
தரப்பினரதும்‌ கவனத்தை ஈர்க்க வேண்டிய காரணமாகும்‌. அதேபோல்‌ வினாத்தாள்‌ I இன்‌ மொத்த இலகுதன்மை 
47.11% இற்கு வரையறுக்கப்பட்டூள்ளது. கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயற்பாடுகளின்போது மாணவர்கள்‌ தாமாகத்‌ 
தேடியறியும்‌ பரீட்சைகளில்‌ ஈடுபடுதல்‌, இலக்குடன்‌ கூடிய பின்னூட்டல்‌ நிகழ்ச்சித்‌ திட்டங்களை காலந்‌ 
தாழ்த்தாது மேற்கொள்ள வேண்டிய போன்ற முக்கிய விடயங்களில்‌ கூடிய கவனம்‌ செலுத்த வேண்டும்‌ 
என்பது மேற்கூறிய தகவல்களின்‌ மூலம்‌ தெளிவாகின்றது. 


க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 61 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பகுதி HHI 


3.0 விடையளித்தலின்போது கவனம்‌ செலுத்த வேண்டிய விடயங்களும்‌ ஆலோசனைகளும்‌ : 


3.1. விடையளித்தலின்போது கவனம்‌ செலுத்த வேண்டிய விடயங்கள்‌ : 


பொதுவான அறிவுறுத்தல்கள்‌ 


315 


வினாப்பத்திரத்திலுள்ள பிரதான அறிவுறுத்தல்களை வாசித்து விளங்கிக்கொள்ள வேண்டும்‌. அதாவது 
ஓவ்வொரு பகுதியிலுமிருந்து எத்தனை வினாக்களுக்கு விடையளிக்கப்பட வேண்டும்‌, எந்த வினா 
கட்டாயமானது, எவ்வளவு காலம்‌ வழங்கப்பட்டூள்ளது, எவ்வளவு புள்ளிகள்‌ கிடைக்கப்பெறும்‌ என்பன 
தொடர்பாகக்‌ கவனத்திற்‌ கொள்ளப்பட வேண்டும்‌. வினாக்களை நன்கு வாசித்து சரியாக விளங்கி 


வினாக்கள்‌ தெரிவு செய்யப்பட வேண்டும்‌. 


பத்திரம்‌ 1 இற்கு விடையளிக்கும்போது மிகச்‌ சரியான விடையை மட்டுமே தெரிவுசெய்ய வேண்டும்‌. 
அத்தோடு தெளிவான ஒரு புள்ளடியினை மாத்திரம்‌ விடைத்தாளில்‌ இடுதல்‌ வேண்டும்‌. 


பத்திரம்‌ H இன்‌ (௮) மற்றும்‌ (ஆ) பகுதிகளின்‌ வினாக்களுக்கு விடையளிக்கும்போது எல்லா பிரதான 


வினாக்களையும்‌ புதிய தாளில்‌ எழுதத்‌ தொடங்க வேண்டும்‌. 


விடைகள்‌ தெளிவான கையெழுத்தில்‌ எழுதப்படல்‌ வேண்டும்‌. 


பரீட்சார்த்திகள்‌ விடைத்தாளின்‌ எல்லாப்‌ பக்கங்களிலும்‌ உரிய இடங்களில்‌ தமது சுட்டெண்ணை 
எழுதுதல்‌ வேண்டும்‌. 


வினா இலக்கம்‌, உபபிரிவுகளின்‌ இலக்கங்கள்‌ சரியாக எழுதப்பட வேண்டும்‌. 


சரியான சுருக்க விடையளிக்கத்‌ தேவையான சந்தர்ப்பத்தில்‌ விரிவாக விடையளிப்பதை தவிர்ப்பதோடு, 
விரிவாக விடையளிக்கத்‌ தேவையான சந்தர்ப்பத்தில்‌ சுருக்கமாக விடையளித்தலையும்‌ தவிர்த்தல்‌ 


வேண்டும்‌. 


வினாவில்‌ கேட்கப்பட்டூள்ளவாறு விடைகள்‌ தர்க்கரீதியாகவும்‌, பகுப்பாய்வு முறையிலும்‌ 


சமர்ப்பிக்கப்படல்‌ வேண்டும்‌. 
வினாக்களுக்கு விடையளிக்கும்போது வழங்கப்பட்டுள்ள நேரத்தினை சரியான முறையில்‌ முகாமைத்துவம்‌ 
செய்துகொள்ள வேண்டும்‌. 


விடையெழுதும்போது சிவப்பு, பச்சை நிற மை பேனாக்களை பாவித்தலைத்‌ தவிர்க்கவும்‌. 


விடைக்குரிய புள்ளிகளின்‌ அளவு, காலம்‌ என்பவற்றுக்கிடையில்‌ காணப்படும்‌ தொடர்புகளுக்கேற்ப 
நேர முகாமைத்துவத்தை பின்பற்றுதல்‌ வேண்டும்‌. 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
-67 = 


Download Past Papers at : www.freebooks.Ik 


விசேட அறிவுறுத்தல்கள்‌ 


பொருளியல்‌ பாடத்தில்‌ பயன்படுத்தப்படும்‌ கலைச்‌ சொற்கள்‌ பயன்படுத்தப்பட வேண்டும்‌. 
கதாரணம்‌ : நுகர்வு, எலலை நுகர்வு நாட்டம்‌ 


தேவையான இடங்களில்‌ புள்ளிவிபர ரீதியான அட்டவணைகள்‌, வரைபுகள்‌, 

சமன்பாடுகள்‌ மூலமாக விடைகளுக்கு விளக்கமளிக்கப்பட வேண்டும்‌. வரைபுகளை சரியான 
அளவுத்திட்டத்திற்கேற்ப வரைவதிலும்‌ அச்சுகளைச்‌ சரியாகப்‌ பெயரிடுவதிலும்‌ கவனம்‌ 
செலுத்துதல்‌ வேண்டும்‌. 


கணித்தல்களின்போது ஒவ்வொரு படிமுறையையும்‌ தெளிவாகக்‌ குறிப்பிட வேண்டும்‌. 


தேவையான இடங்களில்‌ சரியான குறியீடுகளைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 
உதாரணம்‌ : M,M, 


உரிய வரைபடங்களை வரையும்போது கோடுகளைச்‌ சரியாகப்‌ பெயரிடவும்‌ அதன்‌ 
பெயர்ச்சிகளின்‌ திசைகளை சரியாகக்‌ குறிப்பிடவும்‌ வேண்டும்‌. 


தெளிவான கையெழுத்தில்‌ விடைகளை எழுதுதல்‌ வேண்டும்‌. 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 63 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


வரைபு தொடர்பான ஆலோசனைகள்‌: 


ப தரவுகளுக்கேற்ப வரைபுகள்‌ வரையும்போது வரைபு தாள்‌ பயன்படுத்துவது மிக முக்கியமாகும்‌. 
வரைபுதாள்‌ பயன்படூத்தாததால்‌ சரியாக கணிப்பீடு மேற்கொள்ளப்படாமையை விண்ணப்பதாரிகளுக்கு 
புள்ளிகள்‌ இழக்கப்படுவதாக புள்ளியிடலின்போது புலப்படூகின்றது. 


பு அச்சுகளைச்‌ சரியாக பெயரிடாமையும்‌ வரைபுகளைப்‌ பெயரிடாமையும்‌ புள்ளிகள்‌ குறையக்‌ 
காரணமாகும்‌. 
உதாரணம்‌ : உற்பத்தி சாத்திய எல்லை வளையியை பெயரிடும்போது X உம்‌ Y உம்‌ எனப்‌ 
பெயரிடூவதற்குப்‌ புள்ளி வழங்க முடியாது. அது X பண்டம்‌ Y பண்டம்‌ எனப்‌ பெயரிடல்‌ 


வேண்டும்‌. 
பு வரைபை வரையும்போது இடைவெட்டைச்‌ சரியாகப்‌ பெயரிடாமை புள்ளிகள்‌ குறையக்‌ 
காரணமாகும்‌. 


உதாரணம்‌ : நிரம்பல்‌ கோட்டை வரையும்போது அங்கு எதிர்கணிய இடைவெட்டூப்‌ புள்ளி 
ஆரம்பிக்குமாயின்‌ அதன்படி வரைபை வரைய வேண்டும்‌. 


உதாரணம்‌ : 


மொத்தச்‌ செலவு வளையிலும்‌ சுயாதீன செலவின்‌ அளவினை வரைபில்‌ சரியாகக்‌ காட்ட வேண்டும்‌. 


உதாரணம்‌ : 
a% E 

eg-: 100 
0 Y 


= அச்சுக்களில்‌ பதியும்போது அளவுத்திட்டத்தின்படி புள்ளியிடுவது முக்கியமாகும்‌. தூரத்தை சுருக்கி 
பெயரிடல்‌ பொருளியல்‌ வரைபுகளின்போது சரியன்று. 


உதாரணம்‌ : 


15 


fo 450 500 


இது பிழையானது 


க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 64 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


பேரினப்‌ பொருளாதார சமநிலையைக்‌ காட்டும்போது வருமானம்‌, மொத்தச்‌ செலவுகளைக்‌ 
குறிக்கும்போது இரு அச்சுகளிலும்‌ தரவுகளைச்‌ சமனாகும்படி புள்ளியிட்டு சமவருமானச்‌ 
செலவுக்கோடுகளை வரைய வேண்டும்‌. அதேபோல சுய மாற்றமும்‌ வருமான கிடையச்சில்‌ குறிப்பிடல்‌ 
வேண்டும்‌. 


உதாரணம்‌ : 


பேரின பொருளாதார சமநிலையைச்‌ காட்டும்போது வெளிப்பாய்ச்சலைக்‌ காட்டும்‌ எதிர்க்கணிய 


இடைவெட்டினால்‌ ஆரம்பிக்கப்படுமாயின்‌ அதனை சரியாகக்‌ காட்டப்படல்‌ வேண்டும்‌. 


உதாரணம்‌ : 


குறிப்பு : வளையியை வரையும்போது இரு ௮ச்சுக்களையும்‌ தொடும்‌ வகையில்‌ வரைவது மிக 





க.பொ.த (9.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 65 = 


Download Past Papers at : www.freebooks.Ik 


3.2. கற்றல்‌ - கற்பித்தல்‌ செயன்முறை தொடர்பான கருத்துகளும்‌ ஆலோசனைகளும்‌ : 


வரைவிலக்கணம்‌, எண்ணக்கருக்கள்‌ தொடர்பான சரியானதும்‌ நிச்சயமானதுமான அறிவு 
இருக்க வேண்டியதுடன்‌, எண்ணக்கருக்கள்‌ தொடர்பான பிரயோகம்‌ பயன்பாடுகளும்‌ 


மேம்படுத்த வேண்டும்‌. 


பொருளாதார, சமூகக்‌ காரணிகள்‌ தொடர்பாக காலத்துக்குக்‌ காலம்‌ ஏற்படுகின்ற மாற்றங்கள்‌ 


தொடர்பாக திருப்திகரமான விளக்கத்தைப்‌ பெற்றுக்கொள்ள வேண்டும்‌. 


இதற்காக இலங்கை மத்திய வங்கி, குடிசன தொகைமதிப்புத்‌ திணைக்களம்‌, நிதியமைச்சு 


ஆகிய நிறுவனங்களால்‌ வெளியிடப்படும்‌ அறிக்கைகள்‌, பிரசுரங்கள்‌ என்பவற்றை 
பரீட்சிப்பதற்கும்‌ பழக்கப்பட வேண்டும்‌. அதேமூலம்‌ அறிவை இற்றை நிலைப்படுத்திக்‌ 
கொள்ளல்‌ வேண்டும்‌. 





க.பொ.த (உ.தர) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 66 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


க.பொ.த (29.57) பொருளியல்‌ மதிப்பீட்டு அறிக்கை 2014 
- 67 - 


Download Past Papers at : www.freebooks.Ik 


Dear students! 

VVe have Past Papers and 
Answers (Marking 
Schemes), Model Papers 
and Note books for 
English, Tamil and Sinhala 


Medium). 


Please visit : 
www.tfreebooks.|k 





or click on this page to vist our site! 


